Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 4. எண்ணிக்கை 


«kk 


Holy Bible - Old Testament 
Book 4 - Numbers 
(in Tamil, TSCII format) 


நகக்‌ 


Etext in Tamil Script - 15011 format (v. 1.7) 

Our sincere thanks to Rev.Fr. Adaikalarasa, SDB of the Don Bosco Mission, Madurai 
for providing us with the "bamini" Tamil font e-versionof this work and for his help i 
in proof-reading of the TSCII version. 

Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2006 
You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 4. எண்ணிக்கை 


*அதிகாரம்‌ 1, * 


dd. 


இஸ்ரயேலர்‌ எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டாம்‌ ஆண்டு, இரண்டாம்‌ மாதம்‌, 
முதல்‌ நாளன்று, சீனாய்ப்‌ பாலைநிலத்தில்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ ஆண்டவர்‌ 
மோசேயுடன்‌ பேசினார்‌. அவர்‌ கூறியது: 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள ஆண்கள்‌ அனைவரையும்‌ அவர்கள்‌ குடம்பங்கள்‌, 
மூதாதையர்‌ வீடுகளின்‌ பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாகக்‌ 
கணக்கெடுங்கள்‌. 

இஸ்ரயேலில்‌ இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்குச்‌ செல்லத்தக்க 
அனைவரையும்‌ அணி அணியாக நீயும்‌, ஆரோனும்‌ எண்ணுங்கள்‌. 

ஒவ்வொரு குலத்திலிருந்தும்‌ ஒருவன்‌ உங்களோடிருப்பான்‌: அவன்‌ தன்‌ மூதாதையரின்‌ 
வீட்டுத்‌ தலைவனாக இருக்க வேண்டும்‌. 

உங்களுக்குத்‌ துணை நிற்க வேண்டியவர்களின்‌ பெயர்களாவன: ரூபன்‌ குலத்திலிருந்து 
எலிட்சூர்‌: இவன்‌ செதேயூர்‌ மகன்‌: 

சிமியோன்‌ குலத்திலிருந்து செலுமியேல்‌: இவன்‌ சுரிசத்தாய்‌ மகன்‌: 

யூதா குலத்திலிருந்து நகுசோன்‌: இவன்‌ அம்மினதாபின்‌ மகன்‌: 

இசக்கார்‌ குலத்திலிருந்து நெத்தனியேல்‌: இவன்‌ சூவார்‌ மகன்‌: 

செபுலோன்‌ குலத்திலிருந்து எலியாபு: இவன்‌ கேலோன்‌ மகன்‌: 

யோசேப்பின்‌ மைந்தருள்‌ எப்ராயிம்‌ குலத்திலிருந்து எலிசாமா: இவன்‌ அம்மிகூதின்‌ மகன்‌: 
மனாசே குலத்திலிருந்து கமாலியேல்‌: இவன்‌ பெதாசூரின்‌ மகன்‌: 

பென்யமின்‌ குலத்திலிருந்து அபிதான்‌: இவன்‌ கிதயோனின்‌ மகன்‌: 

தாண்‌ குலத்திலிருந்து அகியசேர்‌: இவன்‌ அம்மிசத்தாயின்‌ மகன்‌: 

ஆசேர்‌ குலத்திலிருந்து பகியேல்‌: இவன்‌ ஒக்ரானின்‌ மகன்‌: 

காத்து குலத்திலிருந்து எல்யாசாபு: இவன்‌ தெகுவேலின்‌ மகன்‌: 

நப்தலி குலத்திலிருந்து அகிரா: இவன்‌ ஏனானின்‌ மகன்‌: 

மக்கள்‌ கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ இவர்களே. இவர்கள்‌ தங்கள்‌ 
மூதாதையர்‌ குலங்களின்‌ முதல்வர்களும்‌ இஸ்ரயேலில்‌ ஆயிரவர்‌ தலைவர்களும்‌ ஆவர்‌. 
பெயர்‌ குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும்‌ ஆரோனும்‌ தங்களுடன்‌ சேர்த்து 
க்கொண்டனர்‌. 

இரண்டாம்‌ மாதம்‌ முதல்‌ நாளன்று அவர்கள்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதையும்‌ 
ஒன்றுகூட்டினர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ குடம்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ பெயர்கள்‌ 
எண்ணிக்கைப்படி,  தலைக்கட்டுவாரியாக  இருபதோ அதற்குமேலோ வயது 
டையவர்களைப்‌ பதிவு செய்தனர்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டிருந்தும்‌ இதுவே: அவ்வாறே அவர்‌ சீனாய்ப்‌ 
பாலைநிலத்தில்‌ அவர்களை எண்ணினார்‌. 

இஸ்ரயேலின்‌ தலைப்பேறான ரூபன்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌, அவர்கள்‌ குடும்பங்கள்‌, 
மூதாதையர்‌ வீடுகளின்‌ பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி, தலைக்கட்டுவாரியாக, இருபதோ, 
அதற்கு மேலோ வயதுடைய போருக்குப்‌ போகத்தக்க மொத்த ஆண்கள்‌: 

ரூபன்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ நாற்பத்தாறாயிரத்து ஐந்நூறு பேர்‌. 

சிமியோன்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருபதோ அதற்கு மேலோ வயது 
டைய போருக்குப்‌ போகத்தக்க மொத்த ஆண்கள்‌: 

சிமியோன்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ ஜம்பத்தொன்பதாயிரத்து முந்நூறு பேர்‌. 


24. 


காத்து மக்களின்‌ தலைமுறைகளில்‌, அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

காத்து குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ நாற்பத்தையாயி ரத்து அறுநூற்றைம்பது பேர்‌. 

யூதா மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடம்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

யூதா குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர்‌. 

இசக்கார்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌, அவர்கள்‌ குடம்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

இசக்கார்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ ஜம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர்‌. 
செபுலோன்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடூம்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

செபுலோன்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ ஜம்பத்தேழாயிரத்து நானூறு பேர்‌. 
யோசேப்பின்‌ மைந்தருள்‌ எப்ராயிம்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, 
மூதாதையர்‌ வீடுகளின்‌ பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ 
போருக்குப்‌ போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

எப்ராயிம்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ நாற்பதாயிரத்து ஜந்நூறுபேர்‌. 

மனாசே மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

மனாசே குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ முப்பத்தீராயிரத்து இருநூறுபேர்‌. 

பென்யமின்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

பென்யமின்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ முப்பத்தையாயிரத்து நானூறு பேர்‌. 

தாண்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌, அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

தாண்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ அறுபத்தீராயிரத்து எழுநூறு பேர்‌. 

ஆசேர்‌ மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

ஆசேர்‌ குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ நாற்பத்தோராயிரத்து ஐந்நூறு பேர்‌. 

நப்தலி மக்களின்‌ தலைமுறைகளில்‌ அவர்கள்‌ குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்‌ 
பெயர்கள்‌ எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும்‌ அதற்கு மேலும்‌ போருக்குப்‌ 
போகத்தக்கவர்கள்‌ மொத்தம்‌: 

நப்தலி குலத்தில்‌ எண்ணப்பட்டோர்‌ ஜம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர்‌. 

மூதாதையர்‌ ஒவ்வொருவரின்‌ வீட்டு முதல்வர்களான தலைவர்‌ பன்னிருவரின்‌ துணையுடன்‌ 
மோசேயாலும்‌ ஆரோனாலும்‌ எண்ணப்பட்டவர்கள்‌ இவர்களே. 

ஆக மொத்தம்‌ இஸ்ரயேலில்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌ வாரியாக இருபது வயதுக்கும்‌ அதற்கு 
மேலும்‌ போருக்குப்‌ போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரயேல்‌ மக்களின்‌ 
எண்ணிக்கை: 

மொத்தம்‌ எண்ணப்பட்டோர்‌ ஆறு இலட்சத்து மூவாயிரத்து ஜந்நூற்றைம்பது பேர்‌. 
ஆனால்‌ இவர்களோடு லேவியர்‌ தங்கள்‌ மூதாதையர்‌ குலப்படி எண்ணப்படவில்லை. 
ஏனெனில்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ சொன்னது: 

லேவி குலத்தை மட்டும்‌ நீ எண்ணவேண்டாம்‌: இஸ்ரயேல்‌ மக்களுக்குள்‌ அவர்களை நீ 
கணக்கெடுப்புச்‌ செய்ய வேண்டாம்‌: 


50. லேவியரை உடன்படிக்கைக்‌ கூடாரம்‌, அதன்‌ பணிப்பொருள்கள்‌, அதற்குச்‌ சொந்தமான 
அனைத்துப்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ பொறுப்பாளராக ஏற்படுத்து: அவர்கள்‌ 
கூடாரத்தையும்‌ அதன்‌ பணிப்‌ பொருள்களையும்‌ சுமந்து செல்ல வேண்டியவர்கள்‌: 
அவர்கள்‌ கூடாரத்தைச்‌ சுற்றித்‌ தங்கியிருந்து அதைப்‌ பேணி வருவார்கள்‌. 

51. புறப்பட வேண்டிய நேரத்தில்‌ லேவியரே கூடாரத்தைப்‌ பிரித்து வைப்பர்‌: கூடாரம்‌ 
இடிக்கும்போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர்‌. வேறு எவனும்‌ அதன்‌ அருகில்‌ 
வந்தால்‌ அவன்‌ கொல்லப்படுவான்‌. 

52. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அணி அணியாகச்‌ சென்று ஒவ்வொருவரும்‌ தம்‌ பாளையம்‌, கொடி 
இவற்றுக்கேற்பத்‌ தங்கியிருப்பர்‌. 

53. லேவியரோ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ மேல்‌ சினம்‌ வராதபடி உடன்படிக்கைக்‌ 
கூடாரத்தைச்‌ சுற்றிப்‌ பாளையமிறங்குவர்‌: உடன்படிக்கைக்‌ கூடாரத்தைக்‌ காவல்‌ செய்ய 
வேண்டியவரும்‌ லேவியரே. 

54. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ இவ்வாறே செய்தனர்‌: ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி - 
யெல்லாம்‌ அவர்கள்‌ செய்தனர்‌. 

அதிகாரம்‌ 2 

1. ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

2. இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ கொடி, மூதாதையர்‌ வீட்டுச்‌ சின்னங்கள்‌ 
இவற்றின்படி பாளையமிறங்குவர்‌: எல்லாப்‌ பக்கத்திலிருந்தும்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தை 
நோக்கியவாறு அவர்கள்‌ பாளையமிறங்குவர்‌. 

3. கிழக்கே கதிரவன்‌ உதயத்தை நோக்கிப்‌ பாளையமிறங்க வேண்டியவர்‌ யூதாவின்‌ 
கொடியையுடைய பாளையத்தவரும்‌ அவர்களைச்‌ சார்ந்த அணியினருமாவர்‌. யூதா 
மக்களின்‌ தலைவன்‌ நக்சோன்‌: இவன்‌ அம்மினதாபின மகன்‌. 

4.  எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு. 

5.  அவனையடுத்துப்‌ பாளையமிறங்க வேண்டியவர்‌ இசக்கார்‌ குலத்தார்‌: இசக்கார்‌ மக்களின்‌ 
தலைவன்‌ நெத்தனியேல்‌: இவன்‌ சூவாரின்‌ மகன்‌: 

6.  எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை ஜம்பத்து நாலாயிரத்து நானூறு. 

7. அடுத்து வருவது செபுலோன்‌ குலம்‌: செபுலோன்‌ மக்களின்‌ தலைவன்‌ எலியாபு: இவன்‌ 
கேலோனின்‌ மகன்‌: 

8.  எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை ஜம்பத்தேழாயிரத்து நானூறு. 

9. இவ்வாறாக யூதா அணிகளில்‌ எண்ணப்பட்டோரின்‌ மொத்தத்தொகை ஒரு இலட்சத்து 
எண்பத்தாறாயிரத்து நானூறு: இவர்கள்‌ முதலாவதாக அணிவகுத்துச்‌ செல்வர்‌. 

10. தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர்‌ ரூபனின்‌ கொடியுடைய பாளையத்தவரும்‌ 
அவர்களைச்‌ சார்ந்த அணியினருமாவர்‌: ரூபன்‌ மக்களின்‌ தலைவன்‌ எலிட்சூர்‌, இவன்‌ 
செதேயூரின்‌ மகன்‌: 

11. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை நாற்பத்தாறாயிரத்து ஐந்நூறு. 

12. இவனையடுத்துப்‌ பாளையமிறங்க வேண்டியவர்‌ சிமியோன்‌ குலத்தார்‌: சிமியோன்‌ 
மக்களின்‌ தலைவன்‌ செலுமியேல்‌, இவன்‌ சுரிசத்தாயின்‌ மகன்‌: 

13. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை ஜம்பத்தொன்பதாயிரத்து முந்நூறு. 

14. அடுத்து வருவது காத்து குலம்‌: காத்து மக்களின்‌ தலைவன்‌ எல்யாசாபு, இவன்‌ 
இரகுவேலின்‌ மகன்‌: 

15. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை நாற்பத்தையாயிரத்து அறுநூற்றைம்பது. 

16. இவ்வாறாக ரூபன்‌ அணிகளில்‌ எண்ணப்பட்டோரின்‌ மொத்தத்‌ தொகை ஒரு இலட்சத்து 
ஜம்பத்தோராயிரத்து நானூற்றைம்பது: இவர்கள்‌ இரண்டாவதாக அணிவகுத்துச்‌ 
செல்வர்‌. 

17. அதன்‌ பின்‌ சந்திப்புக்கூடாரம்‌ லேவியர்‌ அணியினரோடு ஏனைய அணியினர்‌ நடுவே 


செல்லும்‌. அவர்கள்‌ பாளையமிறங்கும்போது செய்வது போன்றே தம்‌ தம்‌ வரிசையில்‌ தம்‌ 
தம்‌ கொடியேந்தி அணிவகுத்துச்‌ செல்வர்‌. 


18. மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்‌ எப்ராயிம்‌ கொடியுடைய பாளையத்தவரும்‌ 
அவர்களைச்‌ சார்ந்த அணியினருமாவர்‌: எபிராயிம்‌ மக்களின்‌ தலைவன்‌ எலிசாமா: இவன்‌ 
அம்மிகூதின்‌ மகன்‌. 

19. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை நாற்பதாயிரத்து ஐந்நூறு. 

20. அவனையடுூத்திருப்போர்‌ மனாசே குலத்தார்‌: மனாசே மக்களின்‌ தலைவன்‌ கமாலியேல்‌, 
இவன்‌ பெதாசூரின்‌ மகன்‌: 

21. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை முப்பத்தீராயிரத்து இருநூறு. 

22. அடுத்து வருவது பென்யமின்‌ குலம்‌: பென்யமின்‌ மக்களின்‌ தலைவன்‌ அபிதான்‌: இவன்‌ 
கிதயோனியின்‌ மகன்‌: 

23. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை முப்பத்தையாயிரத்து நானூறு. 

24. இவ்வாறாக எப்ராமிம்‌ அணிகளில்‌ எண்ணப்பட்டோரின்‌ தொகை ஒரு இலட்சத்து 
எண்ணாயிரத்து நூறு. அவர்கள்‌ மூன்றாவதாக அணிவகுத்துச்‌ செல்வர்‌. 

25. வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர்‌ தாண்‌ கொடியுடைய பாளையத்தவரும்‌ 
அவர்களைச்‌ சார்ந்த அணியினருமாவர்‌: தாண்‌ மக்களின்‌ தலைவன்‌ அகியேசர்‌: இவன்‌ 
அம்மி சத்தாயின்‌ மகன்‌: 

26. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை அறுபத்தீராயிரத்து எழுநூறு. 

27. அவனை அடுத்துப்‌ பாளையமிறங்க வேண்டியவர்‌ ஆசேர்‌ குலத்தார்‌: ஆசேர்‌ மக்களின்‌ 
தலைவன்‌ பகியேல்‌, இவன்‌ ஒக்ரானின்‌ மகன்‌: 

28. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை நாற்பத்தோராயிரத்து ஐந்நூறு. 

29. அடுத்து வருவது நப்தலிக்‌ குலம்‌:நப்தலி மக்களின்‌ தலைவன்‌ அகிரா: இவன்‌ ஏனானின்‌ 
மகன்‌: 

30. எண்ணிக்கைப்படி அவன்‌ அணியினர்‌ தொகை ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு. 

31. இவ்வாறாக, தாண்‌ அணிகளில்‌ எண்ணப்பட்டோரின்‌ தொகை ஒரு இலட்சத்து 
ஜம்பத்தேழாயிரத்து அறுநூறு. இவர்கள்‌ அணிவகுப்பில்‌ இறுதியாகச்‌ செல்வர்‌. 

32. தங்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌ வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரயேல்‌ மக்கள்‌ இவர்களே: 
அனைத்துப்‌ பாளையங்களிலும்‌ தங்களைச்‌ சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின்‌ 
தொகை ஆறு இலட்சத்து மூவாயிரத்து ஜந்நூற்றைம்பது. 

33. ஆனால்‌ ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி லேவியர்‌ இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ 
எண்ணப்படவில்லை. 

34. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியெல்லாம்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ செய்தனர்‌. 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ கொடிகளைச்‌ சுற்றிப்‌ பாளையமிறங்கி தங்கள்‌ 
குடும்பங்கள்‌, மூதாதையர்‌ வீடுகளின்படி அணிவகுத்துச்‌ சென்றனர்‌. 

அதிகாரம்‌ 3 

1. ஆண்டவர்‌ சீனாய்‌ மலையில்‌ மோசேயுடன்‌ பேசிய காலத்தில்‌ ஆரோன்‌, மோசே 
ஆகியோரின்‌ வழிமரபினர்‌ இவர்களே: 

2. ஆரோனின்‌ புதல்வர்‌ பெயர்கள்‌ இவையே: தலைமகன்‌ நாதாபு, அபிகூ, எலயாசர்‌, 
இத்தாமர்‌. 

3. இவை குருத்துவப்‌ பணிக்கென அருள்பொழிவு பெற்றுத்‌ திருநிலைப்படுத்தப்பட்ட குரு 
ஆரோனின்‌ புதல்வர்‌ பெயர்கள்‌: 

4. ஆனால்‌ நாதாபும்‌ அபிகூவும்‌ சீனாய்ப்‌ பாலைநிலத்தில்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ வேற்று 
நெருப்பைக்‌ கொண்டு வந்ததால்‌ ஆண்டவர்‌ முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர்‌: 
அவர்களுக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லை. எனவே எலயாசரும்‌ இத்தாமரும்‌ தங்கள்‌ தந்தை 
ஆரோன்‌ முன்னிலையில்‌ குருக்களாகப்‌ பணியாற்றினர்‌. 

5. மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

6.  லேவிக்‌ குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன்‌ முன்‌ அவர்களை நிறுத்து: அவர்கள்‌ 


அவனுக்குப்‌ பணிவிடை செய்யட்டும்‌. 


13. 


14. 
15. 


16. 


17. 


18. 
19. 


20. 


PAM 


22. 


236 


24. 


25. 


26. 


23s 


28. 


29. 


திருஉறைவிடத்தில்‌ அவர்கள்‌ பணிசெய்யும்போது, சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ முன்‌ 
அவனுக்காகவும்‌ அனைத்து மக்கள்‌ கூட்டமைப்புக்காகவும்‌ தங்களுக்குரிய பொறுப்பை 
நிறைவேற்றுவர்‌. 

சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ அனைத்துப்‌ பணிப்‌ பொருட்களுக்கும்‌ பொறுப்பு அவர்களே: 
திருஉறைவிடத்தில்‌ அவர்கள்‌ பணி செய்கையில்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கானத்‌ தங்கள்‌ 
பொறுப்பை நிறைவேற்றுவர்‌. 

லேவியரை ஆரோனுக்கும்‌ அவன்‌ புதல்வருக்கும்‌ ஒப்படைத்துவி௫: இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ 
அவர்கள்‌ முற்றிலும்‌ அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்டடிருக்கிறார்கள்‌. 

நீ ஆரோனையும்‌ அவன்‌ புதல்வரையும்‌ அவர்கள்‌ குருத்துவப்‌ பொறுப்புகளை 
நிறைவேற்றுமாறு நியமனம்‌ செய்‌. ஆனால்‌ வேறு எவனும்‌ நெருங்கி வந்தால்‌ அவன்‌ 
கொல்லப்படுவான்‌. 

மீண்டும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இதோ! நான்‌ இஸ்ரயேல்‌ மக்களிலிருந்து லேவியரைப்‌ பிரித்தெடுத்துள்ளேன்‌: இஸ்ரயேல்‌ 
மக்களில்‌ கருப்பையைத்‌ திறக்கும்‌ தலைப்பேறனைத்திற்கும்‌ இவர்கள்‌ ஈடாக 
இருப்பார்கள்‌. லேவியர்‌ எனக்கே உரியவர்‌. 

ஏனெனில்‌ எல்லாத்‌ தலைப்பேறும்‌ என்னுடையது. எகிப்து நாட்டில்‌ தலைப்‌ 
பேறனைத்தையும்‌ நான்‌ சாகடித்த நாளில்‌ இஸ்ரயேலின்‌ தலைப்பேறனைத்தையும்‌ 
மனிதரையும்‌ விலங்கையும்‌, எனக்கெனப்‌ புனிதப்படுத்தினேன்‌: அவர்கள்‌ எனக்கே 
உரியவர்கள்‌: நானே ஆண்டவர்‌. 

பின்னர்‌ சீனாய்ப்‌ பாலைநிலத்தில்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாக லேவியின்‌ புதல்வரைக்‌ கணக்கெடு: ஒரு 
மாதமும்‌ அதற்கு மேலுமான ஒவ்வோர்‌ ஆண்பிள்ளையையும்‌ நீ எண்ண வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ கட்டளையிட்டுக்‌ கூறிய அவர்‌ வார்த்தையின்படி மோசே அவர்களை 
எண்ணினார்‌. 

பெயர்‌ வாரியாக லேவியின்‌ புதல்வர்‌ இவர்களே: கேர்சோன்‌, கோகாத்து, மொராரி 
ஆகியோர்‌. 

குடும்ப வாரியாகக்‌ கேர்சேன்‌ புதல்வர்‌ பெயர்களாவன: லிப்னி, சிமயி. 

குடும்ப வாரியாக கோகாத்தின்‌ புதல்வர்‌: அம்ராம்‌, இட்சகார்‌, எபிரோன்‌, உசியேல்‌ 
ஆகியோர்‌. 

குடும்ப வாரியாக மெராரியின்‌ புதல்வர்‌: மக்லி, மூசி ஆகியோர்‌. மூதாதையர்‌ வீடு வாரியாக 
லேவியர்‌ குடும்பங்கள்‌ இவைகளே. 

கேர்சோனிலிருந்து லிப்னியர்‌, சிமயியர்‌ ஆகிய குடும்பங்கள்‌ தோன்றின: இவை 
கேர்சோனியக்‌ குடும்பங்கள்‌. 

எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும்‌ அதற்கு மேலுமான ஆண்கள்‌ அனைவரின்‌ தொகை 
ஏழாயிரத்து ஐந்நூறு. 

திருஉறைவிடத்துக்குப்‌ பின்னால்‌ மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள்‌ 
கேர்சோனியக்‌ குடும்பங்கள்‌. 

இவர்களோடிருக்கும்‌ எல்யாசாபு கேர்சோனிய மூதாதையர்‌ வீட்டுக்‌ குடும்பங்களின்‌ 
தலைவன்‌, இவன்‌ இலாவேலின்‌ மகன்‌. 

சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ கேர்சோன்‌ புதல்வரின்‌ பொறுப்பில்‌ உள்ளவை: திருஉறைவிடம்‌, 
கூடாரத்துடன்‌ அதன்‌ அடைப்பு, சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ வாயில்‌ திரை, 

தளத்திலுள்ள தொங்கு திரைகள்‌, திருஉறைவிடத்தையும்‌ பலிபீடத்தையும்‌ சுற்றியுள்ள 
வாயில்திரை, அதன்‌ கயிறுகள்‌ ஆகியவையும்‌ அவை தொடர்பான அனைத்துப்‌ பணிகளுமே. 
கோகாத்திலிருந்து தோன்றியவை அம்ராமியர்‌ குடும்பம்‌, எபிரோனியர்‌ குடும்பம்‌, 
உசியேலியர்‌ குடும்பம்‌ ஆகியவை. இவை கோகாத்தியர்‌ குடும்பங்கள்‌. 

எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும்‌ அதற்கு மேலுமான ஆண்கள்‌ எண்ணாயிரத்து அறுநூறு 
பேர்‌: இவர்கள்‌ தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர்‌. 
திருஉறைவிடத்துக்குத்‌ தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள்‌ கோகாத்துப்‌ புதல்வர்‌ 
குடும்பங்கள்‌. 30. இவர்களோடிருக்கும்‌ எலிட்சாபான்‌ கோகாத்தியக்‌ 
குடும்பங்களின்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவன்‌: இவன்‌ உசியேலின்‌ மகன்‌. 


9d. 


32. 


23. 


34. 


29; 


36. 


24. 


38. 


29. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


1 


அவர்களின்‌ பொறுப்பில்‌ உள்ளவை பேழை, மேசை, விளக்குத்‌ தண்டு, பலிபீடங்கள்‌, குரு 
தூயகப்‌ பணிகளுக்குப்‌ பயன்படுத்தும்‌ பாத்திரங்கள்‌, திரை ஆகியவையும்‌ அவை 
தொடர்பான அனைத்துப்‌ பணிகளுமே. 

மேலும்‌ கரு ஆரோன்‌ புதல்வன்‌ எலயாசர்‌ லேவியர்‌ தலைவர்களுக்கெல்லாம்‌ தலைவன்‌: 
தூயகத்துக்குப்‌ பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன்‌ இவனே. 
மெராரிமிடமிருந்து தோன்றியவை மக்லியர்‌ குடும்பமும்‌ மூசியர்‌ குடும்பமுமாகும்‌. இவை 
மெராரியின்‌ குடும்பங்கள்‌. 

எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும்‌ அதற்கு மேலுமான ஆண்கள்‌ அனைவரின்‌ தொகை 
ஆறாயிரத்து இருநூறு. 

மொராரி குடும்பங்களின்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவன்‌ சூரியேல்‌: இவன்‌ அபிகயிலின்‌ 
மகன்‌: இவர்கள்‌ திருஉறைவிடத்துக்கு வடக்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள்‌. 

மெராரி புதல்வரின்‌ பொறுப்பில்‌ ஒப்புவிக்கப்பட்டவை: திருஉறைவிடத்தின்‌ சட்டங்கள்‌, 
குறுக்குச்‌ சட்டங்கள்‌, தூண்கள்‌, பாதங்கள்‌, அனைத்துத்‌ துணைக்கலன்கள்‌ ஆகியவையும்‌ 
அவை தொடர்பான அனைத்துப்‌ பணிகளுமே. 

சுற்றுத்தளத்‌ தூண்கள்‌, அவற்றின்‌ பாதங்கள்‌, முளைகள்‌, கயிறுகள்‌ ஆகியவையும்‌ அவர்கள்‌ 
பொறுப்பே. 

திருஉறைவிடத்தின்‌ கிழக்கே சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ முன்‌ கதிரவன்‌ உதிக்கும்‌ திசையில்‌ 
பாளையமிறங்க வேண்டியோர்‌ மோசே, ஆரோன்‌, அவன்‌ புதல்வர்‌, திருஉறைவிடத்தில்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்திற்கும்‌ பொறுப்பும்‌ 
உரிமையும்‌ இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும்‌ நெருங்கி வந்தால்‌ அவன்‌ 
கொல்லப்படுவான்‌. 

ஆண்டவர்‌ வார்த்தைப்படி மோசேயும்‌ ஆரோனும்‌ லேவியரைக்‌ குடும்பங்கள்‌ வாரியாக 
எண்ணயபோது அவர்களில்‌ ஒரு மாதமும்‌ அதற்கு மேலுமான ஆண்பிள்ளைகள்‌ அனைவரின்‌ 
தொகை இருபத்தீராயிரம்‌. 

மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஒரு மாதமும்‌ அதற்கு 
மேலுமான தலைப்பேறான ஆண்கள்‌ அனைவரையும்‌ அவர்கள்‌ பெயர்கள்‌ வாரியாகக்‌ 
கணக்கெடூ. 

இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ தலைப்பேறான ஆண்கள்‌ அனைவருக்கும்‌ பதிலாக லேவியரையும்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களுடைய கால்நடைகளின்‌ தலையீற்றுகள்‌ அனைத்துக்கும்‌ பதிலாக 
லேவியரின்‌ கால்நடைகளையும்‌ எனக்கென்று பிரித்தெடு: நானே ஆண்டவர்‌. 

ஆண்டவர்‌ கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரயேல்‌ மக்களில்‌ தலைப்பேறுகள்‌ 
அனைத்தையும்‌ எண்ணினார்‌. 

பெயர்களின்‌ எண்ணப்படி ஒரு மாதமும்‌ அதற்கு மேலுமான தலைப்பேறான ஆண்கள்‌ 
அனைவரின்‌ தொகை இருபத்தீராயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று. 

பின்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ எல்லாத்‌ தலைப்பேறுகளுக்கும்‌ பதிலாக லேவியரையும்‌ அவர்கள்‌ 
கால்நடைகளுக்குப்‌ பதிலாக லேவியரின்‌ கால்நடைகளையும்‌ பிரித்தெடு: லேவியர்‌ 
எனக்கே உரியவர்‌: நானே ஆண்டவர்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களின்‌ தலைப்பேறுகளில்‌ எண்ணிக்கைக்கு மேலாக, மீட்கப்பட 
வேண்டியவர்‌ இருநூற்று எழுபத்து மூன்றுபேர்‌. 

இருபது கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில்‌ தலைக்கு ஜந்து செக்கேல்‌ வீதம்‌ 
வாங்கிக்கொள்‌. 

எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர்‌ மீட்கப்படுவதற்காக வரும்‌ இப்பணத்தை நீ 
ஆரோனுக்கும்‌ அவன்‌ புதல்வருக்கும்‌ கொடுக்க வேண்டும்‌. 

லேவியரால்‌ மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாயிருந்தோரிடமிருந்து வந்த மீட்புப்‌ 
பணத்தை மோசே எடுத்துக்‌ கொண்டார்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ தலைப்பேறாயிருந்தோரிடமிருந்து அவர்‌ எடுத்த பணம்‌ தூயகத்து 
செக்கேல்‌ கணக்குப்படி ஆயிரத்து முந்நூற்று அறுபத்தைந்து செக்கேல்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டுக்‌ கூறியபடியே மோசே மீட்புப்‌ பணத்தை 
ஆரோனுக்கும்‌ அவர்‌ புதல்வருக்கும்‌ கொடுத்தார்‌. 


அதிகாரம்‌ 4 


15. 


16. 


ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

லேவியின்‌ புதல்வர்களிலிருந்து கோகாத்தின்‌ புதல்வரை அவர்கள்‌ மூதாதையர்‌, வீடுகள்‌, 
குடும்பங்கள்‌ வாரியாகக்‌ கணக்கெடு. 

சந்திப்புக்‌ கூடார வேலையின்‌ திருப்பணிக்கு வரும்‌ முப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையுள்ள அனைவரையும்‌ கணக்கெடு. 

சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ கோகாத்துப்‌ புதல்வரின்‌ மிகப்‌ புனிதமானப்‌ பணி இதுவே: 
பாளையத்தினர்‌ பறப்பட்டுச்‌ செல்லும்போது ஆரோனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ உள்ளே சென்று 
மூடுதிரையை இறக்கி அதனைக்‌ கொண்டு உடன்படிக்கைப்‌ பேழையை மூடுூவர்‌. 

பின்‌ வெள்ளாட்டூத்‌ தோலால்‌ அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை அதன்‌ மேல்‌ 
விரித்து நிலைக்கால்களில்‌ வைப்பர்‌. 

திருமுன்‌ அப்பத்து மேசையின்‌ மேல்‌ அவர்கள்‌ ஒரு நீலத்துணியை விரிப்பர்‌: அதன்‌ மேல்‌ 
தட்டுகள்‌, பூக்கரண்டிகள்‌, கிண்ணங்கள்‌ ஆகியவற்றை வைப்பர்‌: அப்பம்‌ அதன்‌ மேல்‌ 
எப்போதும்‌ இருக்கும்‌: 

பின்‌ அவர்கள்‌ அவற்றின்மேல்‌ ஒரு கருஞ்சிவப்புத்‌ துணியை விரித்து, அவற்றை 
வெள்ளாட்டுத்‌ தோலால்‌ மூடி, நிலைக்கால்களில்‌ வைப்பர்‌. 

பின்னர்‌ அவர்கள்‌ ஒரு நீலத்துணியை எடுத்து அதை விளக்குத்தண்டு, அதன்‌ விளக்குகள்‌, 
அதன்‌ திரிகள்‌, அதன்‌ சாம்பல்‌ தட்டுகள்‌ ஆகியவற்றின்‌ மேலும்‌ எண்ணெய்க்காகப்‌ 
பயன்படூத்தும்‌ பாத்திரங்கள்‌ அனைத்தின்‌ மேலும்‌ விரிப்பர்‌. 

அவர்கள்‌ அதனை அதன்‌ துணைக்கலன்களோடூ ஒரு வெள்ளாட்டுத்‌ தோலால்‌ மூடி 
அதனைச்‌ சுமக்கும்‌ சட்டத்தின்‌ மேல்‌ வைப்பர்‌. 

பின்‌ பொற்பீடத்தின்‌ மேல்‌ ஒரு நீலத்துணியை அவர்கள்‌ விரித்து, வெள்ளாட்டூத்‌ தோலால்‌ 
அதனை மூடிநிலைக்கால்களில்‌ வைப்பர்‌. 

தூயகப்பணியில்‌ பயன்படுத்தும்‌ அனைத்துப்‌ பாத்திரங்களையும்‌ அவர்கள்‌ எடுத்து, 
அவற்றை ஒரு நீலத்‌ துணியில்‌ வைத்து வெள்ளாட்டூத்‌ தோலால்‌ அவற்றை மூடிச்‌ சுமக்கும்‌ 
சட்டத்தின்மேல்‌ வைப்பர்‌. 

அவர்கள்‌ பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன்‌ மேல்‌ ஊதாத்‌ 
துணியொன்றை விரிப்பர்‌. 

திருப்பணியில்‌ பயன்படுத்தும்‌ துணைக்கலன்களான தீச்சட்டிகள்‌, முள்குறடுகள்‌, சாம்பற்‌ 
கரண்டிகள்‌, கலங்கள்‌ ஆகிய பலிபீடத்துத்‌ துணைக்கலன்கள்‌ அனைத்தையும்‌ அவர்கள்‌ 
அதன்மேல்‌ வைப்பர்‌: வெள்ளாட்டுத்தோலை அதன்‌ மேல்‌ பரப்பி மூடி, அதன்‌ 
நிலைக்கால்களில்‌ வைப்பர்‌. 

ஆரோனும்‌ அவன்‌ புதல்வரும்‌ திருஉறைவிடத்தையும்‌ திருஉறைவிடத்துப்‌ பணிக்கலன்கள்‌ 
அனைத்தையும்‌ மூடியதும்‌ பாளையத்தினர்‌ புறப்பட்டுச்‌ செல்வர்‌. உடனே கோகாத்தின்‌ 
புதல்வர்‌ இவற்றைத்‌ தூக்கிச்‌ செல்ல வருவர்‌: ஆனால்‌ சாகாதபடிக்குத்‌ தூய 
பொருள்களை அவர்கள்‌ தொடக்கூடாது. மீறினால்‌ அவர்கள்‌ சாவுக்கு உள்ளாவார்‌: 
கோகாத்தின்‌ புதல்வர்‌ எடுத்துச்‌ செல்ல வேண்டிய சந்திப்புக்‌ கூடாரப்‌ பொருள்கள்‌ 
இவையே. 

விளக்கிற்கான எண்ணெய்‌, வாசனைத்‌ தூபம்‌, அன்றாட உணவுப்‌ படையல்‌, திருப்பொழிவு 
எண்ணெய்‌ ஆகியவற்றின்‌ பொறுப்பு குரு ஆரோன்‌ புதல்வன்‌ எலயாசருடையது: 
திருஉறைவிடம்‌ முழுவதையும்‌, அதிலிருக்கும்‌ அனைத்தையும்‌,  தூயகத்தையும்‌ 
அதிலிருக்கும்‌ பாத்திரங்களையும்‌ அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

லேவியருள்‌ கோகாத்து மரபைச்‌ சார்ந்த குடும்பங்கள்‌ அழிந்துபடாதிருக்கட்டும்‌. 

எனவே புனிதமிகு பொருள்களை அவர்கள்‌ நெருங்கி வருகையில்‌ சாகாமல்‌ 
உயிரோடிருக்கும்படி நீங்கள்‌ அவர்களுக்குச்‌ செய்ய வேண்டியது: ஆரோனும்‌ அவன்‌ 


20. 


215 
225 


23. 


24. 


254 


26. 


215 


28. 


29. 
30. 


31. 


925 


33. 


34. 


35. 


36. 


rA 


38. 


39. 


40. 


புதல்வரும்‌ உள்ளே சென்று அவர்களில்‌ ஒவ்வொருவனும்‌ செய்ய வேண்டியது பற்றியும்‌ 
தூக்கிச்‌ செல்ல வேண்டியது பற்றியும்‌ பணிப்பர்‌. 

ஆயினும்‌ புனிதப்‌ பொருள்கள்‌ மூடப்படும்போது கோகாத்தியர்‌ உள்ளே சென்று பார்க்கக்‌ 
கூடாது. மீறினால்‌ அவர்கள்‌ சாவுக்குள்ளாவார்‌. 

பின்னர்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

கேர்சோன்‌ புதல்வர்களையும்‌ அவர்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாகக்‌ 
கணக்கெடூ. 

சந்திப்புக்‌ கூடாரவேலையின்‌ திருப்பணிக்கு வரும்‌ முப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையுள்ள அனைவரையும்‌ கணக்கெடு. 

பணி செய்ய வேண்டியோரும்‌ சுமைகள்‌ தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர்‌ 
குடும்பங்களின்‌ பணி இதுவே: 

அவர்கள்‌ எடுத்துச்‌ செல்ல வேண்டியவை: திருஉறைவிடத்தின்‌ திரைகள்‌, மூடுதிரையோடூ 
சேர்ந்து சந்திப்புக்‌ கூடாரம்‌, அதன்‌ மேலே உள்ள வெள்ளாட்டுத்‌ தோல்‌, மூடுதிரை, 
சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ வாயில்திரை, 

சுற்றுமுற்றத்‌ தொங்கு திரைகள்‌. திருஉறைவிடத்தையும்‌ பலிபீடத்தையும்‌ சுற்றியிருக்கும்‌ 
முற்றத்தின்‌ வாயில்திரை, அவற்றின்‌ கயிறுகள்‌, அவர்களின்‌ வேலைக்கான அனைத்துக்‌ 
கருவிகள்‌ ஆகியவை. அவை தொடர்பான அனைத்துப்‌ பணிகளையும்‌ அவர்கள்‌ 
செய்வார்கள்‌. 

ஆரோன்‌, அவன்‌ புதல்வர்‌ கட்டளையிட்டபடியே கேர்சோனியர்‌ புதல்வர்‌ செய்யவேண்டிய 
எல்லா வேலைகளும்‌, அதாவது அவர்கள்‌ செய்ய வேண்டியவை. சுமக்க வேண்டியவை 
அனைத்தும்‌ இருக்கும்‌: தூக்கிச்‌ செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும்‌ நீங்கள்‌ 
அவர்களிடம்‌ விட்டுவிடுங்கள்‌: 

இதுவே சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ கேர்சோனியர்‌ குடும்பங்கள்‌ செய்ய வேண்டிய பணி: 
அவர்களின்‌ பணி குருவாகிய ஆரோன்‌ மகன்‌ இத்தாமரின்‌ மேற்பார்வையின்‌ கீழ்‌ இருக்கும்‌. 
மெராரி புதல்வரை அவர்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாகக்‌ கணக்கெடு. 
சந்திப்புக்‌ கூடார வேலையின்‌ திருப்பணிக்கு வரும்‌ ஜப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையுள்ள அனைவரையும்‌ கணக்கெடு. 

சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ மொத்த வேலையில்‌ அவர்கள்‌ தூக்கிச்‌ செல்ல வேண்டிய- 
வற்றிற்கான ஏற்பாடு இதுவே: திருஉறைவிடச்‌ சட்டங்கள்‌, அதன்‌ குறுக்குச்‌ சட்டங்கள்‌, 
தூண்கள்‌, பாதங்கள்‌. 

சுற்றுமுற்றத்தூண்கள்‌, அவற்றின்‌ பாதங்கள்‌, முளைகள்‌, கயிறுகள்‌, அவற்றுக்கான எல்லாக்‌ 
கருவிகள்‌ அவை தொடர்பான அனைத்துப்‌ பணிகளே. அவர்கள்‌ தூக்கிச்செல்ல வேண்டிய 
பொருள்களைப்‌ பெயர்‌ குறித்து அவர்களிடம்‌ ஒப்புவி. 

இதுவே சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ மெராரியர்‌ குடும்பங்கள்‌ செய்யவேண்டிய மொத்தப்பணி: 
அவர்கள்‌ குரு ஆரோனின்‌ மகன்‌ இத்தாமரின்‌ கீழ்‌ இருப்பர்‌. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ தலைவர்களும்‌ சேர்ந்து கோகாத்தியர்‌ 
புதல்வரை அவர்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாகக்‌ கணக்கெடுத்தனர்‌. 
சந்திப்புக்‌ கூடார வேலையின்‌ திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையிருந்த அனைவரையும்‌ கணக்கெடுத்தனர்‌. 

குடும்பங்கள்‌ வாரியாக, எண்ணப்பட்டவர்களின்‌ தொகை இரண்டாயிரத்து 
எழுநூற்றைம்பது: 

மோசே வழியாக ஆண்டவர்‌ கூறியபடியே மோசேயும்‌ ஆரோனும்‌ எண்ணியதில்‌ 
கோகாத்தியர்‌ குடும்பங்களில்‌ சந்திப்புக்‌ கூடாரப்பணி செய்தோரின்‌ மொத்தத்தொகை 
இதுவே. 

தங்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாக கேர்சோன்‌ புதல்வருள்‌ 
எண்ணப்பட்டோர்‌. 

சந்திப்புக்‌ கூடார வேலையின்‌ திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையிருந்த அனைவரிலும்‌, 

தங்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாக எண்ணப்பட்டோர்‌ இரண்டாயிரத்து 
அறுநூற்று முப்பது பேர்‌. 


10 


41. ஆண்டவர்‌ வார்த்தையின்படி மோசேயும்‌ ஆரோனும்‌ எண்ணியதில்‌ கேர்சோனியர்‌ 
குடும்பங்களில்‌ சந்திப்புக்‌ கூடாரப்‌ பணி செய்தோரின்‌ மொத்தத்‌ தொகை இதுவே. 

42. தங்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌, குடும்பங்கள்‌ வாரியாக மெராரியர்‌ குடும்பங்களில்‌ 
எண்ணப்பட்டோர்‌: 

43. சந்திப்புக்‌ கூடார வேலையின்‌ திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல்‌ ஜம்பது வயது 
வரையிருந்த அனைவரிலும்‌, 

44. குடும்பங்கள்‌ வாரியாக எண்ணப்பட்டோர்‌ மூவாயிரத்து இருநூறு பேர்‌. 

45. மோசே வழியாக ஆண்டவர்‌ கூறியபடியே மோசேயும்‌ ஆரோனும்‌ எண்ணியதில்‌ மெராரியர்‌ 
குடும்பங்களில்‌ எண்ணப்பட்டோர்‌ இவர்களே. 

46. மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரயேல்‌ தலைவர்களும்‌ எண்ணியதில்‌ மூதாதையர்‌ வீடூகள்‌, 
குடும்பங்கள்‌ வாரியாக எண்ணப்பட்டோர்‌ எல்லோரும்‌: 

47. சந்திப்புக்‌ கூடார வேலையில்‌ சுமை தூக்கும்‌ திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல்‌ 
ஜம்பது வயது வரையிருந்தவர்கள்‌, 

48. அவர்களில்‌ எண்ணப்பட்டோர்‌ எண்ணாயிரத்து ஜந்நூற்று எண்பது பேர்‌. 

49. மோசே வழியாக ஆண்டவர்‌ கூறியபடியே அவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ பணி செய்யவும்‌, 
சுமை சுமக்கவும்‌ நியமிக்கப்பட்டனர்‌. இவ்வாறு ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடி அவர்‌ அவர்களைக்‌ கணக்கெடுத்தார்‌. 

அதிகாரம்‌ 5 

1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2.  தொழுநோயர்‌, வெட்டையுள்ளோர்‌, பிணத்தால்‌ தீட்டுப்பட்டோர்‌ அனைவரையும்‌ 
பாளையத்துக்குப்‌ புறம்பாக்குமாறு இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட. 

3. மக்களிடையே நான்‌ தங்கியிருக்கும்‌ பாளையத்தை அவர்கள்‌ தீட்டுப்படுத்தி விடாதபடி 
ஆணாயினும்‌, பெண்ணாயினும்‌ அவர்களைப்‌ பாளையத்துக்குப்‌ புறம்பாக்கிவிடூங்கள்‌. 

4. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அவ்வாறே அவர்களைப்‌ பாளையத்துக்குப்‌ புறம்பே துரத்திவிட்டனர்‌. 
ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ சொன்னபடியே இஸ்ரயேலர்‌ செய்தனர்‌. 

5. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

6. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: மனிதர்‌ ஆண்டவரை மீறிச்‌ செய்யும்‌ பாவங்களில்‌ எதையும்‌ 
ஓர்‌ ஆணோ, பெண்ணோ செய்து குற்றவாளியானால்‌, 

7. அவர்கள்‌ தாங்கள்‌ செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும்‌: தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு 
ஈடூகட்டி, அத்துடன்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கைக்‌ கூட்டிக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

8. குற்ற ஈட்டுத்‌ தொகையைப்‌ பெற்றுக்கொள்ள முறைஉறவினன்‌ இல்லையெனில்‌ அந்தக்‌ 
குற்ற ஈட்டுத்‌ தொகை ஆண்டவருக்கு, அதாவது குருவிடம்‌ சேரும்‌: இது அவன்‌ குற்ற 
நீக்கத்துக்காகச்‌ செலுத்தும்‌ ஈட்டுப்பலி: ஆட்டைத்‌ தவிரச்‌ சேர வேண்டியது, 

9. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ குருவிடம்‌ கொண்டு வரும்‌ புனிதப்‌ பொருள்கள்‌ அனைத்திலும்‌ 
உயர்த்திப்‌ படைப்பவை அவனையே சேரும்‌. 

10. ஒவ்வொரு மனிதனின்‌ புனிதப்‌ பொருள்களும்‌ அவனுக்குரியவை: ஆனால்‌ அவன்‌ 
குருவுக்குக்‌ கொடுப்பது அவனையே சேரும்‌. 

11. மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

12. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: ஒருவனின்‌ மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கைத்‌ 
துரோகம்‌ செய்தால்‌, 

13. வேறொருவன்‌ அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள, அது அவள்‌ கணவனின்‌ கண்களுக்கு 
மறைக்கப்பட்டு அவள்‌ கறைப்பட்டிருந்தும்‌ கண்டு பிடிக்கப்படாதிருந்து, அவள்‌ தவறு 
செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமலிருந்தால்‌, 

14. வெஞ்சினத்தின்‌ ஆவி, கணவனை ஆட்கொண்டு தன்னையே கறைப்படுத்திவிட்ட 


மனைவியின்‌ மேல்‌ அவன்‌ வெகுண்டழுந்தால்‌ அல்லது வெஞ்சினத்தின்‌ ஆவி அவனை 
ஆட்கொண்டு தன்‌ மனைவி தன்னையே கறைபடுத்தாதிருந்தும்‌ அவன்‌ 
வெகுண்டெருந்தால்‌, 


15. 


16. 
17. 
18. 


19, 


20. 


22. 


ps 


24. 


25. 


26. 


21. 


28. 


29. 


30. 


ட 


11 


அவன்‌ தன்‌ மனைவியை குருவின்‌ முன்‌ கொண்டு வரவேண்டும்‌. அவளை முன்னிட்டுத்‌ 
தேவைப்படும்‌ பத்தில்‌ ஒரு ஏப்பாவாற்கோதுமை உணவைப்‌ படைக்க வேண்டும்‌: அவன்‌ 
அதன்‌ மேல்‌ எண்ணெய்‌ ஊற்றவோ தூபப்பொருள்கள்‌ தூவவோ கூடாது. ஏனெனில்‌ அது 
நினைவுபடுத்தும்‌ உணவுப்படையல்‌, அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின்‌ 
உணவுப்படையல்‌. 

பின்‌ குரு அவளைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்து ஆண்டவர்‌ முன்‌ நிறுத்துவார்‌: 

குரு ஒரு மண்‌ பாத்திரத்தில்‌ புனித நீர்‌ எடுத்து, திருக்கூடாரத்தின்‌ தரையில்‌ இருந்து 
கொஞ்சம்‌ துகள்‌ எடுத்து நீரில்‌ போடுவார்‌. 

குரு அப்பெண்ணின்‌ தலைமுடியைக்‌ கலைத்துவிட்டு, வெஞ்சினத்தின்‌ உணவுப்‌ 
படையலாகிய நினைவுபடுத்தும்‌ உணவுப்படையலை அவள்‌ கைகளில்‌ வைப்பார்‌: 
சாபத்தைக்‌ கொண்டு வரும்‌ கசப்பு நீரையும்‌ குரு தன்‌ கையில்‌ வைத்திருப்பார்‌. 

அதன்‌ பின்னர்‌ குரு அவளை ஆணையிடச்‌ சொல்லிக்‌ கூற வேண்டியது: நீ உன்‌ கணவனின்‌ 
அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும்போது வேறு எந்த மனிதனும்‌ உன்னோடு படுக்காமலும்‌, 
நீ ஒழுக்கக்கேட்டுக்கு உடன்படாமலுமிருந்தால்‌ சாபங்களைக்‌ கொண்டு வரும்‌ இக்கசப்பு 
நீர்‌ உன்னை ஒன்றுஞ்‌ செய்யாது: 

ஆனால்‌ நீ உன்‌ கணவனின்‌ அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும்‌ நெறி தவறி, உன்னையே 
கறைப்படுத்தி, உன்‌ கணவன்‌ தவிர வேறொருவன்‌ உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால்‌ 
21. குரு அப்பெண்ணைச்‌ சாப ஆணை இடச்‌ சொல்லி அவளிடம்‌, ஆண்டவர்‌ உன்‌ 
தொடைகள்‌ அழுகி விழவும்‌ உன்‌ வய்று வீங்கவும்‌ செய்து உன்‌ மக்களிடையே உன்னை ஒரு 
சாபமாகவும்‌, ஆணைக்கூற்றாகவும்‌ ஆக்குவார்‌: 

சாபத்தைக்‌ கொண்டு வரும்‌ இந்த நீர்‌ உன்‌ குடல்களில்‌ இறங்கி உன்‌ வயிற்றை வீங்கச்‌ 
செய்து உன்‌ தொடைகளை அழுகி விழச்‌ செய்யட்டும்‌ என்பார்‌. அதற்கு அப்பெண்‌ 
ஆமென்‌, ஆமென்‌ என்பாள்‌. 

பின்னர்‌ குரு இச்சாபங்களை ஓர்‌ ஏட்டில்‌ எழுதிக்‌ கசப்பு நீரால்‌ அவற்றை அழித்து 
விடுவார்‌: 

சாபத்தைக்‌ கொண்டுவரும்‌ அக்‌ கசப்பு நீரை அப்பெண்‌ குடிக்கச்‌ செய்வார்‌: சாபத்தைக்‌ 
கொண்டுூ வரும்‌ அந்நீர்‌ அவளுக்குள்‌ சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும்‌. 

குரு வெஞ்சினத்தின்‌ உணவுப்படையலைப்‌ பெண்ணின்‌ கையிலிருந்து வாங்கி அதை 
ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ ஆரத்தியாகக்‌ காடடிப்‌ பலிபீடத்துக்குக்‌ கொண்டு வருவார்‌. 
குரு அந்த உணவுப்‌ படையிலிலிருந்து அதன்‌ நினைவுப்‌ பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து 
அதனைப்‌ பீடத்தின்‌ மேல்‌ எரித்து விடுவார்‌: இறுதியாக அப்பெண்‌, அந்நீரைக்‌ குடிக்கச்‌ 
செய்வான்‌. 

அவன்‌ அவளை நீர்‌ குடிக்கச்‌ செய்யும்போது அவள்‌ உண்மையிலேயே தன்னைக்‌ 
கறைப்படுத்தித்‌ தன்‌ கணவனுக்கு நம்பிக்கைத்‌ துரோகம்‌ செய்திருந்தால்‌ சாபத்தைக்‌ 
கொண்டுவரும்‌ நீர்‌ அவளுக்குள்‌ போய்‌ கொடிய வேதனையை உண்டாக்கும்‌: அவள்‌ வயிறு 
வீங்கி, தொடைகள்‌ அழுகிவிடும்‌: அவள்‌ தன்‌ மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள்‌. 
ஆனால்‌, அப்பெண்‌ கறைபடாது தூயவளாயிருந்தால்‌ அவளுக்கு ஒரு கேடும்‌ வராது: அவள்‌ 
குழந்தையைக்‌ கருத்தரிப்பாள்‌. 

வெஞ்சினத்தின்‌ வேளைகளில்‌ இதுவே சட்டம்‌: அதாவது ஒரு மனைவி தன்‌ கணவனின்‌ 
அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும்‌ நெறிதவறித்‌ தன்னையே கறைபடுத்தியிருந்தால்‌, 
அல்லது வெஞ்சினத்தின்‌ ஆவி ஒரு மனிதன்‌ மேல்‌ வந்து அவன்‌ தன்‌ மனைவி மேல்‌ 
வெகுண்டெழுந்தால்‌ அவன்‌ அவளை ஆண்டவர்‌ திருமுன்‌ நிறுத்துவான்‌: குரு 
இச்சட்டத்தையெல்லாம்‌ அவளிடம்‌ செயல்படுத்துவார்‌. 

ஆடவன்‌ தன்‌ குற்றப்பழி அற்றவனாவான்‌: பெண்ணோ தன்‌ குற்றப்பழியைச்‌ சுமப்பாள்‌. 


அதிகாரம்‌ 6 


l. 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 


11. 


12; 


13. 


14. 


15. 


16. 


I 


18. 


19. 


20. 


12 


இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: ஓர்‌ ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்குத்‌ 
தனிப்படுத்திச்‌ சிறப்பான பொருத்தனையான நாசீர்‌ பொருத்தனை செய்து 
ஆண்டவருக்குத்‌ தன்னை அர்ப்பணித்தல்‌, 

திராட்சை இரசம்‌, மது ஆகியவற்றை அவன்‌ விலக்க வேண்டும்‌: திராட்சை இரசம்‌, மது 
ஆகியவற்றின்‌ காடியை அருந்தக்‌ கூடாது. திராட்சைப்பழச்‌ சாற்றைக்‌ குடிக்கக்‌ கூடாது. 
திராட்சைப்‌ பழங்களையோ, வற்றலையோ உண்ணவும்‌ கூடாது. 

பொருத்தனைக்‌ காலம்‌ முழுதும்‌ திராட்சைக்‌ கொடியிலிருந்து கிடைக்கும்‌ எதையும்‌, 
விதைகள்‌, தோல்களைக்‌ கூட, அவன்‌ உண்ணக்கூடாது. 

அர்ப்பணம்‌ செய்துகொண்ட பொருத்தனைக்‌ காலம்‌ முழுதும்‌ சவரக்கத்தி அவன்‌ தலையில்‌ 
படக்கூடாது: ஆண்டவருக்காகத்‌ தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட காலம்‌ முடியுமட்டும்‌ 
அவன்‌ தூய்மையுடன்‌ இருப்பான்‌: அவன்‌ தன்‌ தலை முடியை நீளமாக வளர விடூவான்‌. 
ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட காலம்‌ முழுதும்‌ பிணத்தருகே 
அவன்‌ போகக்கூடாது. 

தன்‌ தந்‌ைத, தாய்‌, சகோதரன்‌, சகோதரி இறந்தால்‌ கூட அவர்களுக்காகத்‌ தன்னைத்‌ 
தீட்டுப்படுத்தக்கூடாது: ஏனெனில்‌ கடவுளுக்குத்‌ தன்னை அர்ப்பணித்துக்கொண்டதின்‌ 
அடையாளம்‌ அவன்‌. தலையில்‌ இருக்கிறது. 

அர்ப்பண காலம்‌ முழுதும்‌ அவன்‌ ஆண்டவருக்குத்‌ தூய்மையாக இருப்பான்‌. 

எவரேனும்‌ திடீரென அவன்‌ அருகே இறந்து, புனிதப்படுத்தப்பட்ட அவன்‌ தலையைத்‌ 
தீட்டுப்படுத்தினால்‌ தூய்மைப்படுத்தும்‌ நாளில்‌ அவன்‌ தன்‌ தலையைச்‌ சிரைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. ஏழாம்‌ நாளில்‌ அவன்‌ அதைச்‌ சிரைத்துக்கொள்வான்‌: 

எட்டாம்‌ நாளில்‌ அவன்‌ இரு காட்டுப்‌ புறாக்களையோ, இரு மாடப்புறாக்குஞ்சுகளையோ 
சந்திப்புக்‌ கூடாரநுழை வாயிலுக்கு குருவிடம்‌ கொண்டு வர வேண்டும்‌. 

குரு ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌, மற்றதை எரிபலியாகவும்‌ ஒப்புக்‌ கொடுப்பார்‌: 
பிணத்தை முன்னிட்டு அவன்‌ பாவம்செய்துள்ளதால்‌, அவனுக்காகக்‌ கறைநீக்கம்‌ செய்வார்‌: 
அதே நாளில்‌ அவன்‌ தலையையும்‌ புனிதப்படுத்துவார்‌. 

அவன்‌ பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும்‌ தன்னை ஆண்டவருக்கு 
அர்ப்பணிப்பான்‌: குற்றநீக்கப்பலிக்காக ஓராண்டு ஆட்டூக்கிடாய்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
வருவான்‌: அவன்‌ அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால்‌ கடந்துவிட்ட காலம்‌ கணக்கில்‌ வராது. 
அர்ப்பண காலம்‌ நிறைவுறும்‌ போது நாசீருக்கான சட்டம்‌ இதுவே: சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ 
நுழைவாயிலுக்கு அவன்‌ கொண்டு வரப்படுவான்‌: 

ஆண்டவருக்கு அவன்‌ கொண்டு வரும்‌ நேர்ச்சைப்‌ பொருள்‌: பலிக்காகப்‌ பழுதற்ற ஓராண்டு 
செம்மறிக்கிடாய்‌ ஒன்று, பாவ நீக்கப்‌ பலிக்காகப்‌ பழுதற்ற ஓராண்டூ ஆட்டுக்குட்டி ஒன்று, 
நல்லுறவுப்‌ பலிக்காகப்‌ பழுதற்ற ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று. 

புளிப்பற்ற அப்பம்‌ ஒரு கூடை, எண்ணெயில்‌ மெல்லிய மாவைப்‌ பிசைந்து செய்த 
நெய்யப்பங்கள்‌, எண்ணெய்‌ தடவிப்‌ புளிப்பற்ற மாவால்‌ செய்த அடைகள்‌, அவற்றின்‌ 
உணவுப்‌ படையல்‌, நீர்மப்படையல்‌ ஆகியவை. 

குரு அவற்றை ஆண்டவர்முன்‌ கொண்டூ வந்து அவனுக்காகப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியையும்‌ 
எரிபலியையும்‌ நிறைவேற்றுவார்‌. 

கூடையிலுள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவுப்‌ 
பலியாக ஒப்புக்கொடுப்பார்‌: மேலும்‌, அவனுக்காக குரு உணவுப்‌ படையலையும்‌ நீர்மப்‌ 
படையலையும்‌ படைப்பார்‌: 

நாசீர்‌ புனிதப்படுத்தப்பட்ட தன்‌ தலையைச்‌ சந்திப்புக்‌ கூடார நுழைவாயிலில்‌ மழித்து, 
புனிதப்படுத்தப்பட்ட தன்‌ தலைமுடியை எடுத்து நல்லுறவுப்‌ பலியின்‌ அடியில்‌ இருக்கும்‌ 
நெருப்பில்‌ போடுவான்‌. 

அவன்‌ புனிதப்படுத்தப்பட்ட தன்‌ தலையை மழித்த பின்னர்‌ குரு வெந்துகொண்டிருக்கும்‌ 
ஆட்டுக்கிடாயின்‌ முன்‌ சந்தை எடுத்து, கூடையிலிருந்து நெய்யப்பம்‌ ஒன்றையும்‌ புளிப்பற்ற 
அடை ஒன்றையும்‌ எடுத்து நாசீர்‌ கைகளில்‌ வைப்பார்‌. 

அவற்றை ஆரத்திப்‌ படையலாகக்‌ குரு ஆண்டவர்‌ திருமுன்‌ காட்டுவார்‌. ஆரத்தியாகக்‌ 
காட்டப்பட்ட மார்புப்பகுதியும்‌ உயர்த்திப்‌ படைக்கப்பட்ட தொடையும்‌ புனிதப்‌ பங்காகக்‌ 
குருவைச்‌ சேரும்‌: அதன்‌ பின்னரே நாசீர்‌ திராட்சை இரசம்‌ குடிக்கலாம்‌. 


12 


21. நாசீர்ப்‌ பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம்‌ இதுவே: ஆண்டவருக்கு அவன்‌ கொண்டு 
வரும்‌ நேர்ச்சைப்படையல்‌, அவனது நாசீர்ப்‌ பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும்‌: 
இது மற்றப்படி அவன்‌ தர இயன்றதற்கு நீங்கலானது: அவனது பொருத்தனைக்கேற்பத்‌ 
தன்‌ நாசீர்‌ அர்ப்பணத்துக்குரிய சட்டத்தின்படி அவன்‌ செய்ய வேண்டும்‌. 

22. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

23. நீ ஆரோனிடமும்‌ அவன்‌ புதல்வரிடமும்‌ சொல்‌: நீங்கள்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ஆசிகூற 
வேண்டிய முறை: 

24. ஆண்டவர்‌ உனக்கு ஆசி வழங்கி உன்னைக்‌ காப்பாராக! 

25. ஆண்டவர்‌ தம்‌ திருமுகத்தை உன்மேல்‌ ஒளிரச்செய்து உன்மீது அருள்‌ பொழிவாராக! 

26. ஆண்டவர்‌ தம்‌ திருமுகத்தை உன்‌ பக்கம்‌ திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக! 

27. இவ்வாறே அவர்கள்‌ என்‌ பெயரை இஸ்ரயேல்‌ மக்களிடையே நிலைநாட்டுவர்‌: நானும்‌ 
அவர்களுக்கு ஆசி வழங்குவேன்‌. 

அதிகாரம்‌ 7 

1. மோசே திருஉறைவிடத்தை எழுப்பிமுடித்த,5, அதனை அதன்‌ அனைத்துப்‌ 
பொருள்களோடும்‌ திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து. பீடத்தையும்‌, அதன்‌ 
துணைக்கலன்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில்‌, 

2.  கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரயேல்‌ தலைவர்கள்‌, அவர்கள்‌ 
மூதாதையர்‌ வீட்டுத்தலைவர்கள்‌, குலத்‌ தலைவர்கள்‌ ஆகியோர்‌ காணிக்கைகள்‌ 
கொணர்ந்தனர்‌. 

3. அவர்கள்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும்‌, ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒரு மாடூமாக ஆறுகூண்டூ வண்டிகளையும்‌, பன்னிரண்டூ மாடுகளையும்‌ 
திருஉறைவிடத்திற்குத்‌ தங்கள்‌ காணிக்கைகளாகக்‌ கொண்டு வந்தனர்‌. 

4. பின்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

5. சந்திப்புக்‌ கூடாரப்‌ பணியைச்‌ செய்வதற்குப்‌ பயன்படும்படி இவற்றைப்‌ பெற்றுக்கொள்‌: 
ஒவ்வொருவரின்‌ பணிக்கும்‌ ஏற்ப இவற்றை லேவியரிடம்‌ ஒப்படைப்பாய்‌ . 

6. அவ்வாறே மோசே வண்டிகளையும்‌ மாடுகளையும்‌ பெற்று லேவியரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 

y? கேர்சோன்‌ புதல்வருக்கு அவரவர்‌ பணிக்கேற்ப இரண்டு வண்டிகளையும்‌ நான்கு 
மாடுகளையும்‌ கொடுத்தார்‌. 

8. அவர்‌ மெராரிப்‌ புதல்வருக்கு அவர்கள்‌ பணிக்கேற்ப நான்கு வண்டிகளையும்‌, எட்டு 
மாடுகளையும்‌ கொடுத்தார்‌: இவர்கள்‌ பணி குருவாகிய ஆரோனின்‌ மகன்‌ இத்தாமரின்‌ 
மேற்பார்வையில்‌ இருந்தது. 

9. ஆனால்‌ கோகாத்தின்‌ புதல்வருக்கு அவர்‌ ஒன்றும்‌ கொடுக்கவில்லை. ஏனெனில்‌ அவர்கள்‌ 
தோளில்‌ வைத்துச்‌ சுமக்க வேண்டிய புனிதப்‌ பொருள்களைக்‌ கவனிக்கும்‌ பொறுப்பில்‌ 
இருந்தனர்‌. 

10. மேலும்‌ பலிபீடம்‌ திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில்‌ அதன்‌ அர்ப்பணத்துக்காகவும்‌ 
தலைவர்கள்‌ காணிக்கைகள்‌ கொண்டு வந்து பலிபீடத்தின்‌ முன்வைத்தனர்‌. 

11. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ நாளுக்கு ஒருவராகத்‌ தலைவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளைப்‌ 
பலிபீட அர்ப்பணத்திற்காகக்‌ கொண்டு வரட்டும்‌ என்றார்‌. 

12. முதல்‌ நாளில்‌ தம்‌ காணிக்கையைக்‌ கொண்டு வந்தவர்‌ நகசோன்‌, இவர்‌ யூதா குலத்து 
அம்மினதாபின்‌ மகன்‌. 

13. அவரது காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று: 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது 

14. நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது: 

15. இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று இவை 


எரிபலிக்குரியவை. 


16. 


EE 


18. 


19. 


20. 
2. 
22. 
23; 


24. 


EAS 


26. 


27. 


28. 


29. 


30. 


Sd 


32, 


22 


34. 


33 


36. 
Mh 


38, 


14 


பாவம்போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று. 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டூக்கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து அம்மினதாபின மகன்‌ 
நகசோனின்‌ காணிக்கை இதுவே. 

இரண்டாம்‌ நாளில்‌ காணிக்கை கொண்டு வந்தவர்‌ இசக்கார்‌ தலைவரான சூவாரின்‌ மகன்‌ 
நெத்தனியேல்‌. 

அவர்‌ கொண்டு வந்த காணிக்கை: தூயகச்செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ 
நிறையுடைய வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்‌ படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு 
இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று: இவை 
எரிபலிக்குரியவை. 

பாவம்போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று: 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து சூவாரின்‌ மகன்‌ 
நெத்தனியேலின்‌ காணிக்கை இதுவே. 

மூன்றாம்‌ நாள்‌: செபுலோன்‌ மக்கள்‌ தலைவரான கேலோனின்‌ மகன்‌ எலியாபு. 

அவரது காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது. 
நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டூக்கிடாய்‌ ஒன்று. ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று இவை 
எரிபலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று: 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஐந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து கேலோனின்‌ மகன்‌ 
எலியாபின்‌ காணிக்கை இதுவே. 

நான்காம்‌ நாள்‌: ரூபன்‌ மக்களின்‌ தலைவர்‌ எலிட்சூர்‌: இவர்‌ செதேயூரின்‌ மகன்‌. 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று உணவுப்‌ 
படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று அது நிறைய தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று: இவை எரி 
பலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டுகள்‌ செம்மறிக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, செதேயூரின்‌ 
புதல்வன்‌ எலிட்சூரின்‌ காணிக்கை இதுவே. 

ஐந்தாம்‌ நாள்‌: சிமியோன்‌ மக்களின்‌ தலைவர்‌ செலுமியேல்‌: இவர்‌ கரிசத்தாயின்‌ மகன்‌. 
அவர்‌ காணிக்கை: தூயகச்செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது 


நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 


39. 
40. 
41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


al. 


92; 


53. 


54. 


99. 


56. 


EE 


58. 


29; 


60. 
61. 


62. 


63. 


15 


இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று, இவை 
எரிபலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டூக்கிடாய்‌ ஒன்று: 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஜந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஐந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து சுரிசத்தாயின்‌ 
புதல்வன்‌ செலுமியேலின்‌ காணிக்கை இதுவே. 

ஆறாம்‌ நாள்‌: காத்து மக்களின்‌ தலைவர்‌ எல்யாசாபு: இவர்‌ தெகுவேலின்‌ மகன்‌. 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரைக்‌ கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று உணவுப்‌ 
படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று: ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று, இவை எரி 
பலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று: 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து தெகுவேலின்‌ 
புதல்வன்‌ எல்யாசாபின்‌ காணிக்கை இதுவே. 

ஏழாம்‌ நாள்‌: எப்ராயிம்‌ மக்களின்‌ தலைவர்‌ எலிசாமா: இவர்‌ அம்மிகூதின்‌ மகன்‌. 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று உணவுப்‌ 
படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று இவை 
எரிபலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்‌ கிடாய்கள்‌ ஜந்து அம்மிகூதின்‌ 
புதல்வன்‌ எலிசாமாவின்‌ காணிக்கை இதுவே. 

எட்டாம்‌ நாள்‌: 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்‌ தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று உணவுப்‌ 
படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறைய தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று: இவை எரி 
பலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஜந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து பெதாசூரின்‌ 
புதல்வன்‌ காமாலியேலின்‌ காணிக்கை இதுவே. 

ஒன்பதாம்‌ நாள்‌: பென்யமின்‌ மக்களின்‌ தலைவர்‌ அபிதான்‌: இவர்கிதயோனியின்‌ மகன்‌. 
அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது 
நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறைய தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று, இவை 
எரிபலிக்குரியவை. 


64. 


85. 


86. 


16 


பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஜந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஐந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்கள்‌ ஜந்து கிதயோனியின்‌ 
புதல்வன்‌ அபிதானியின்‌ காணிக்கை இதுவே. 

பத்தாம்‌ நாள்‌: தாண்‌ மக்களின்‌ தலைவர்‌ அகியேசர்‌, இவர்‌ அம்மிசத்தாயின்‌ மகன்‌. 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது 


நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று: இவை எரி 
பலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டூக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டூ செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து அம்மிசத்தாயின்‌ 
புதல்வன்‌ அகியேசரின்‌ காணிக்கை இதுவே. 

பதினோராம்‌ நாள்‌: ஆசேர்‌ மக்களின்‌ தலைவர்‌ பகியேல்‌, இவர்‌ ஒக்ரானின்‌ மகன்‌. 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று 
உணவுப்படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்த 
நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டூக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்கிடாய்‌ ஒன்று: இவை 
எரிபலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டூக்கி டாய்‌ ஒன்று. 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து ஒக்ரானின்‌ மகன்‌ 
பகியேலின்‌ காணிக்கை இதுவே. 

பன்னிரண்டாம்‌ நாள்‌: நப்தலி மக்களின்‌ தலைவர்‌ அகிரா, இவர்‌ ஏனானின்‌ மகன்‌: 

அவர்‌ காணிக்கை: தூயகச்‌ செக்கேலின்படி ஒன்றரை கிலோ கிராம்‌ நிறையுடைய 
வெள்ளித்தட்டு ஒன்று, எண்ணூறு கிராம்‌ நிறையுடைய வெள்ளிக்கலம்‌ ஒன்று உணவுப்‌ 
படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 

நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌ நிறையுடைய பொன்‌ பாத்திரம்‌ ஒன்று: அது நிறையத்‌ தூபம்‌ 
இருந்தது. 

இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஓராண்டு செம்மறிக்‌ கிடாய்‌ ஒன்று: இவை எரி 
பலிக்குரியவை. 

பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்று, 

நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்காக மாடுகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ ஐந்து, 
வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ ஜந்து, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ ஜந்து ஏனானின்‌ புதல்வன்‌ 
அகிராவின்‌ காணிக்கை இதுவே. 

பலிபீடம்‌ திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில்‌ இஸ்ரயேல்‌ தலைவர்களிடமிருந்து வந்த 
அதற்கான அர்ப்பணக்காணிக்கை இதுவே: வெள்ளித்தட்டுகள்‌ பன்னிரண்டு, வெள்ளிக்‌ 
கலங்கள்‌ பன்னிரண்டு, பொன்‌ பாத்திரங்கள்‌ பன்னிரண்டு: 

தூயகச்‌ செக்கேலின்படி வெள்ளித்தட்டின்‌ நிறை ஒன்றரை கிலோ கிராம்‌, 
வெள்ளிக்கலத்தின்‌ நிறை எண்ணூறு கிராம்‌. ஆக, தூயகச்‌ செக்கேலின்படி அனைத்து 
வெள்ளிப்பாத்திரங்களின்‌ நிறை இருபத்தியேழு கிலோ அறுநூறு கிராம்‌. 

தூபம்‌ நிறைந்திருந்த பொன்‌ பாத்திரங்கள்‌ பன்னிரண்டு: தூயகச்‌ செக்கேலின்படி 
ஒவ்வொன்றின்‌ நிறை நூற்றுப்‌ பதினைந்து கிராம்‌. ஆக, பொன்‌ பாத்திரங்கள்‌ அனைத்தின்‌ 
நிறை ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது கிராம்‌. 


67. 


68. 


69. 


17 


எரிபலிக்கான மொத்த கால்நடைகள்‌: காளைகள்‌ பன்னிரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ 
பன்னிரண்டு, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள்‌ பன்னிரண்டு: இவற்றின்‌ உணவுப்‌ படையலும்‌, 
இவற்றுடன்‌ சேரும்‌: பாவம்‌ போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்கள்‌ பன்னிரண்டு: 
நல்லுறவுப்‌ பலி செலுத்துவதற்கான மொத்தக்‌ கால்நடைகள்‌: காளைகள்‌ இருபத்து 
நான்கு, ஆட்டுக்கிடாய்கள்‌ அறுபது, வெள்ளாட்டுக்‌ கிடாய்கள்‌ அறுபது, ஓராண்டு 
செம்மறிக்கிடாய்கள்‌ அறுபது, பலிபீடம்‌ திருப்பொழிவு செய்யப்பட்டபின்‌ அதன்‌ அர்ப்பண 
காணிக்கை இதுவே. 

ஆண்டவருடன்‌ பேசும்படி மோசே சந்திப்புக்‌ கூடாரத்தினுள்‌ சென்றார்‌. இரு 
கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின்‌ மேலிருந்த இரக்கத்தின்‌ 
அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர்‌ கேட்டார்‌: ஆண்டவர்‌ அவருடன்‌ பேசினார்‌. 


அதிகாரம்‌ 8 


CRI 


11. 


12, 


13. 


14. 


15. 


16. 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

ஆரோனிடம்‌ சொல்‌: நீ விளக்குகளை ஏற்றும்போது ஏழு அகல்களும்‌ விளக்குத்‌ தண்டுக்கு 
முன்பக்கம்‌ ஒளிதர வேண்டும்‌ . 

ஆரோன்‌ அப்படியே செய்தார்‌: ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி 
விளக்குத்தண்டுக்கு முன்பக்கம்‌ ஒளி தரும்படி அதன்‌ அகல்களை ஏற்றினார்‌. 

விளக்குத்‌ தண்டின்‌ வேலைப்பாடு: அது பொன்‌ அடிப்பு வேலையால்‌ செய்யப்பட்டிருந்தது: 
அதன்‌ பாதம்‌ முதல்‌ மலர்கள்‌ வரை அடிப்பு வேலையால்‌ செய்யப்பட்டது: ஆண்டவர்‌ 
மோசேக்குக்‌ காட்டிய வடிவமைப்பின்படியே அவர்‌ விளக்குத்‌ தண்டைச்‌ செய்தார்‌. 
ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இஸ்ரயேல்மக்களிடமிருந்து லேவியரைப்‌ பிரித்தெடுத்து அவர்களைத்‌ தூய்மைப்படுத்து: 
அவர்களைத்‌ தூய்மைப்படுத்த நீ செய்யவேண்டியது: பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ நீரை 
அவர்கள்‌ மேல்‌ தெளிப்பாய்‌: அவர்கள்‌ உடல்‌ முழுவதையும்‌ சிரைத்து, தங்கள்‌ துணிகளைத்‌ 
துவைத்துத்‌ தங்களைத்‌ தூய்மைப்படூத்திக்கொள்ளட்டும்‌. 

அதன்‌ பின்‌ அவர்கள்‌ இளங்காளை ஒன்றையும்‌ எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவான 
அதன்‌ உணவுப்படையலையும்‌ எடுத்துக்‌ கொள்ளட்டும்‌: நீயோ பாவம்‌ போக்கும்‌ 
பலிக்கென வேறோர்‌ இளங்காளையை எடுத்துக்கொள்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதையும்‌ ஒன்று திரட்டு: சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ 
முன்‌ லேவியரை அழைத்து வந்து நிறுத்து. 

நீ லேவியரை ஆண்டவர்‌ திருமுன்‌ நிறுத்தும்போது, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ கைகளை 
லேவியர்‌ மேல்‌ வைப்பார்கள்‌: 

பின்‌ ஆரோன்‌ லேவியரை இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து வரும்‌ ஆரத்திபலியாக ஆண்டவர்‌ 
திருமுன்‌ அர்ப்பணிப்பான்‌: அதனால்‌ ஆண்டவர்‌ பணியைச்‌ செய்ய மக்கள்‌ சார்பில்‌ 
இவர்கள்‌ இருப்பார்கள்‌. 

அதன்பின்‌ லேவியர்‌ தங்கள்‌ கைகளைக்‌ காளைகளின்‌ தலைகள்மேல்‌ வைப்பர்‌: 
லேவியருக்குக்‌ கறைநீக்கம்‌ செய்யும்படி நீ ஒன்றைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌, 
மற்றதை ஆண்டவருக்கு எரி பலியாகவும்‌ செலுத்துவாய்‌. 

மேலும்‌ நீ லேவியரை ஆரோன்‌, அவன்‌ புதல்வர்‌ முன்‌ நிற்கச்‌ செய்து, ஆரத்திபலியாக 
அவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம்‌ செய்‌. 

இவ்வாறு இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து லேவியரைப்‌ பிரித்தெடுக்க வேண்டும்‌. லேவியர்‌ 
எனக்கே உரியவர்‌. 

நீ அவர்களைத்‌ தூய்மைப்படுத்தி, ஆரத்திபலியாக அர்ப்பணித்த சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ 
பணி செய்ய அவர்கள்‌ உள்ளே போவார்கள்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து அவர்கள்‌ முற்றிலும்‌ எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள்‌: 
இஸ்ரயேல்‌ மக்களில்‌ கருப்பையைத்‌ திறந்து பிறக்கும்‌ தலைப்பேறு அனைத்திற்கும்‌ ஈடாக 
அவர்களை நான்‌ எனக்கென உரிமையாக்கிக்‌ கொண்டேன்‌. 


17, 


18. 


19. 


20. 


FAR 


22. 


23. 


24. 


வி்‌ 


26. 


18 


ஏனெனில்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடையே மனிதரிலும்‌ கால்நடைகளிலும்‌ தலைப்பேறனைத்து 
ம்‌ என்னுடையவை: எகிப்து நாட்டில்‌ நான்‌ தலைப்பேறனைத்தையும்‌ சாகடித்த நாளில்‌ 
அவர்களை நான்‌ எனக்கென அர்ப்பணித்துக்‌ கொண்டேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களில்‌ தலைப்பேறு அனைத்துக்கும்‌ ஈடாக லேவியரை நான்‌ 
உரிமையாக்கிக்‌ கொண்டேன்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ லேவியரை நான்‌ ஆரோனிடமும்‌, அவன்‌ புதல்வரிடமும்‌ 
கொடையாக அளித்துவிட்டேன்‌: இஸ்ரயேல்‌ மக்களுக்காக அவர்கள்‌ சந்திப்புக்‌ 
கூடாரத்தில்‌ பணி செய்வார்கள்‌: இஸ்ரயேல்‌ மக்களுக்காகக்‌ கறை நீக்கப்‌ பலியையும்‌ 
செலுத்துவார்கள்‌: இதனால்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ தூயகத்தை அடுத்து 
வரவேண்டியிருந்தாலும்‌, இஸ்ரயேல்‌ மக்களுக்குத்‌ தீங்கு ஏதும்‌ நேரிடாது. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ அனைவரும்‌ லேவியருக்கு 
இவ்வாறே செய்தனர்‌: லேவியரைப்‌ பற்றி ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி 
எல்லாம்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அவர்களுக்குச்‌ செய்தனர்‌. 

லேவியர்‌ பாவத்திலிருந்து தங்களை தூய்மைப்படுத்திக்‌ கொண்டார்‌: தங்கள்‌ துணிகளைத்‌ 
துவைத்தனர்‌. ஆரோன்‌ அவர்களை ஆரத்திப்பலியாக ஆண்டவர்‌ திருமுன்‌ அர்ப்பணித்தார்‌: 
அவர்களைத்‌ தூய்மைப்படுத்தும்படி ஆரோன்‌ அவர்களுக்காகக்‌ கறை நீக்கப்‌ பலியாகச்‌ 
செலுத்தினார்‌. 

அதன்பின்‌ ஆரோனுக்கும்‌ அவர்‌ புதல்வருக்கும்‌ முன்பாகச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ 
தங்களுக்குரிய பணி செய்யும்படி லேவியர்‌ உள்ளே சென்றனர்‌. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடியே அவர்கள்‌ லேவியருக்குச்‌ செய்தனர்‌. 

மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 

லேவியர்‌ பற்றிக்‌ கூறியது: இருபத்தைந்து வயதும்‌, அதற்கு மேலுமானோர்‌ சந்திப்புக்‌ 
கூடார வேலையின்‌ பணிகளைச்‌ செய்யச்‌ செல்வர்‌. 

ஜம்பது வயதுக்கும்‌ மேலானோர்‌ வேலையின்‌ பணிகளிலிருந்து விலகிக்‌ கொள்வார்‌: அதன்‌ 
பின்‌ பணிகள்‌ ஏதும்‌ கிடையாது. 

ஆனால்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ தங்கள்‌ சகோதரரின்‌ பணிக்குத்‌ துணை நிற்பர்‌: 
தாங்களாக ஏதும்‌ செய்யலாகாது: லேவியர்‌ பணிகளை நீ இவ்வாறு ஒழுங்குபடுத்துவாய்‌ . 


அதிகாரம்‌ 9 


l. 


24 
3. 


எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள்‌ வெளியேறி வந்த இரண்டாம்‌ ஆண்டூ முதல்‌ மாதம்‌ 
சீனாய்ப்‌ பாலைநிலத்தில்‌ ஆண்டவர்‌ மோசேயோடு பேசினார்‌. அவர்‌ கூறியதாவது: 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ குறிக்கப்பட்ட காலத்தில்‌ பாஸ்காவைக்‌ கொண்டாடட்டும்‌. 

இம்மாதம்‌ பதினான்காம்‌ நாள்‌ அந்தி மாலைப்பொழுதில்‌ குறிக்கப்பட்ட நேரத்தில்‌ நீங்கள்‌ 
அதைக்‌ கொண்டாடூவீர்கள்‌: அதன்‌ எல்லா விதிமுறைகளின்படியும்‌ எல்லா 
ஒழுங்குகளின்படியும்‌ நீங்கள்‌ அதைக்‌ கொண்டாட வேண்டும்‌. 

அவ்வாறே பாஸ்காவைக்‌ கொண்டாடும்படி மோசே இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறினார்‌. 
அவர்கள்‌ முதல்‌ மாதம்‌ பதினான்காம்‌ நாள்‌ அந்தி மாலைப்‌ பொழுதில்‌ சீனாய்ப்‌ 
பாலைநிலத்தில்‌ பாஸ்காவைக்‌ கொண்டாடினார்கள்‌. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்டபடி எல்லாம்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ செய்தனர்‌. 

ஒருவனின்‌ பிணத்தைத்‌ தொட்டுத்‌ தீட்டுப்பட்டதை முன்னிட்டுச்‌ சிலர்‌ அந்நாளில்‌ 
பாஸ்காவைக்‌ கொண்டாட முடியவில்லை: அவர்கள்‌ அந்நாளில்‌ மோசேயிடமும்‌ 
ஆரோனிடமும்‌ வந்தனர்‌. 

அந்த ஆள்கள்‌ மோசேயிடம்‌, ஒருவனின்‌ பிணத்தைத்‌ தொட்டதால்‌ நாங்கள்‌ 
தீட்டுப்பட்டிருக்கிறோம்‌: ஆண்டவருக்கான காணிக்கையைக்‌ குறித்த காலத்தில்‌ 
செலுத்த இஸ்ரயேல்‌ மக்களிடையே நாங்கள்‌ மட்டும்‌ ஏன்‌ விலக்கப்படவேண்டும்‌? என்று 
கேட்டனர்‌. 

அவர்‌ அவர்களிடம்‌, உங்களைப்‌ பற்றி ஆண்டவர்‌ இடும்கட்டளை என்னவென்று நான்‌ 
கேட்டறியும்வரை பொறுத்திருங்கள்‌ என்றார்‌. 


115 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


FAR 


22. 


23. 


I9 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: உங்களிலும்‌ உங்களுக்குப்‌ பின்‌ வரும்‌ தலைமுறைகளிலும்‌ 
எவனாவது ஒரு பிணத்தைத்‌ தொட்டுத்‌ தீட்டுப்பட்டிருந்தால்‌ அல்லது நெடூம்‌ பயணத்தில்‌ 
ஈடுபட்டிருந்தால்‌ அவனும்‌ ஆண்டவருக்குப்‌ பாஸ்காவைக்‌ கொண்டாடவேண்டும்‌. 
இரண்டாம்‌ மாதம்‌ பதினான்காம்‌ நாள்‌ அந்தி மாலைப்‌ பொழுதிலேயே அவர்கள்‌ 
கொண்டாட வேண்டும்‌: அவர்கள்‌ புளிப்பற்ற அப்பத்தோடும்‌ கசப்பான கீரைகளோடும்‌ 
அதை உண்பார்கள்‌. 

அவர்கள்‌ காலை வரை எதையும்‌ மீதி வைக்கவோ அதன்‌ எலும்பு எதையும்‌ முறிக்கவோ 
கூடாது: எல்லா விதிமுறைகளின்படியும்‌ அவர்கள்‌ பாஸ்காவைக்‌ கொண்டாடூவார்கள்‌. 
ஆனால்‌ ஒருவன்‌ தீட்டூப்படாதிருந்தும்‌ பயணத்தில்‌ ஈடூபடாதிருந்தும்‌ பாஸ்காவைக்‌ 
கொண்டாடாது ஒதுங்கியிருந்தால்‌, அவன்‌ தன்‌ மக்களிலிருந்து விலக்கப்படுவான்‌: 
ஏனெனில்‌ அவன்‌ ஆண்டவருக்கு உரிய காணிக்கையைக்‌ குறித்த காலத்தில்‌ 
செலுத்தவல்லை: அந்த ஆள்‌ தன்‌ பாவப்பழியைச்‌ சுமப்பான்‌. 

உங்களோடூ தங்கியிருக்கும்‌ வேற்றினத்தவன்‌ ஒருவன்‌, ஆண்டவருக்குப்‌ பாஸ்காவைக்‌ 
கொண்டாட விரும்பினால்‌, பாஸ்காவின்‌ விதிமுறைகள்‌, ஒழுங்குகளுக்கேற்ப அவன்‌ 
செய்யவேண்டும்‌: வேற்று நாட்டவனுக்கும்‌, சொந்த நாட்டவனுக்கும்‌ இருக்க வேண்டியது 
ஒரே விதிமுறையே. 

திரு உறைவிடம்‌ எழுப்பப்பட்ட நாளில்‌ மேகம்‌ திரு உறைவிடத்தை, அதாவது 
உடன்படிக்கை திருஉறைவிடத்தை மூடியது: அது திரு உறைவிடத்தின்‌ மேல்‌ 
மாலைமுதல்‌ காலைவரை நெருப்பு மயமாய்‌ இருந்தது. 

இது தொடர்ந்து நிகழ்ந்தது: மேகம்‌ மூடியது: இரவில்‌ நெருப்பு மயமாய்‌ இருந்தது. 
கூடாரத்தின்‌ மேலேயிருந்து மேகம்‌ எழும்பிச்‌ சென்றபோது இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
புறப்படூவர்‌: மேகம்‌ தங்கி இருந்த இடத்தில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பாளையம்‌ இறங்குவர்‌. 
ஆண்டவர்‌ கட்டளைப்படியே இஸ்ரயேல்‌ மக்கள்‌ புறப்பட்டனர்‌: ஆண்டவர்‌ 
கட்டளைப்படியே அவர்கள்‌ பாளையம்‌ இறங்கினர்‌: மேகம்‌ திருஉறைவிடத்தின்மேல்‌ 
தங்கி இருந்த நாளெல்லாம்‌ அவர்களும்‌ பாளையத்தில்‌ தங்கியிருந்தனர்‌. 

மேகம்‌ திருஉறைவிடத்தின்மேல்‌ பல நாள்கள்‌ தொடர்ந்திருந்தபோது கூட இஸ்ரயேல்‌ 
மக்கள்‌ ஆண்டவர்‌ வார்த்தையைக்‌ கடைப்பிடித்தனர்‌: அவர்கள்‌ புறப்படவில்லை. 

சில வேளைகளில்‌ மேகம்‌ திருஉறைவிடத்தின்மேல்‌ சில நாள்களே இருந்தது: ஆண்டவர்‌ 
கட்டளைப்படி அவர்கள்‌ பாளையத்தில்‌ தங்கியிருந்தனர்‌: பின்‌ ஆண்டவர்‌ கட்டளைப்படி 
அவர்கள்‌ புறப்பட்டனர்‌. 

சில நேரங்களில்‌ மேகம்‌ மாலைமுதல்‌ காலைவரை தங்கியிருந்தது: காலையில்‌ மேகம்‌ 
எழும்பிச்‌ சென்றதும்‌ அவர்கள்‌ புறப்பட்டனர்‌. 

இரண்டு நாள்கள்‌ மட்டுமோ, ஒரு மாதம்‌ அல்லது அதற்கு மேற்பட்ட நாள்களோ மேகம்‌ 
திருஉறைவிடத்தின்மேல்‌ இஸ்ரயேல்‌ மக்களும்‌ பாளையத்திலேயே தங்கியிருந்தனர்‌: 
அவர்கள்‌ புறப்படவில்லை. 

ஆண்டவர்‌ கட்டளைப்படியே அவர்கள்‌ பாளையமிறங்கி, ஆண்டவர்‌ கட்டளைப்படியே 
அவர்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்றனர்‌. ஆண்டவர்‌ மோசே வழியாகக்‌ கட்டளையிட்டபடி 
அவர்கள்‌ ஆண்டவர்‌ வார்த்தையைக்‌ கடைப்பிடித்தனர்‌. 


அதிகாரம்‌ 10 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இரண்டு வெள்ளி எக்காளங்களைச்‌ செய்துகொள்‌: அடிப்பு வேலையாக அவற்றைச்‌ செய்ய 
வேண்டும்‌. மக்கள்‌ கூட்டமைப்பை ஒன்று கூட்டவும்‌, பாளையத்தைப்‌ பெயர்க்கவும்‌ நீ 
அவற்றைப்‌ பயன்படுத்துவாய்‌. 

அவை இரண்டும்‌ ஊதப்படும்போது மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதும்‌ சந்திப்புக்கூடார 
வாயிலில்‌ உன்முன்னே ஒன்றுகூட வேண்டும்‌. 


10. 


30. 


20 


ஆனால்‌ ஒன்றை மட்டும்‌ ஊதினால்‌, இஸ்ரயேலின்‌ ஆயிரத்தவர்‌ தலைவர்களாகிய 
முதல்வர்கள்‌ உன்னிடத்தில்‌ கூடிவருவார்கள்‌. 

நீ பெருந்தொனியாய்‌ ஊதுகையில்‌, கீழ்ப்புறப்‌ பாளையங்கள்‌ புறப்படும்‌. 

அத்துடன்‌ இரண்டாம்‌ முறை நீ பெருந்தொனியாய்‌ ஊதுகையில்‌ தென்புறப்‌ பாளையங்கள்‌ 
புறப்படும்‌: அவர்கள்‌ புறப்படும்‌ போதெல்லாம்‌ பெருந்தொனியாய்‌ ஊத வேண்டும்‌. 

சபையை ஒன்றுகூட்ட நீ ஊதும்போது பெருந்தொனி எழுப்பக்கூடாது. 

ஆரோனின்‌ புதல்வரான குருக்கள்‌ எக்காளங்களை ஊதவேண்டும்‌. எக்காளங்கள்‌ உங்கள்‌ 
தலைமுறைதோறும்‌ நிலையான நியமமாக இருக்கும்‌. 

உங்கள்‌ நாட்டில்‌ உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கெதிராகப்‌ போருக்குச்‌ செல்கையில்‌ 
எக்காளங்களால்‌ பெருந்தொளி எழுப்புங்கள்‌: அப்போது கடவுளாகிய ஆண்டவர்‌ திருமுன்‌ 
நீங்கள்‌ நினைவுகூரப்பட்டு, பகைவரிடமிருந்து விடூவிக்கப்படூுவீர்கள்‌. 

மகிழ்ச்சியின்‌ நாள்‌, குறிக்கப்பட்ட திருநாள்கள்‌, மாதப்‌ பிறப்புகள்‌, ஆகியவற்றில்‌ நீங்கள்‌ 
எரிபலியையும்‌ நல்லுறவுப்‌ பலிகளையும்‌ செலுத்தும்‌ போது எக்காளங்களை ஊதுவீர்கள்‌. 
அவை கடவுள்‌ திருமுன்‌ உங்களுக்கு நினைவூட்டுதலாகப்‌ பயன்படும்‌. நானே உங்கள்‌ 
கடவுளாகிய ஆண்டவர்‌. 

இரண்டாம்‌ ஆண்டு இரண்டாம்‌ மாதம்‌ இருபதாம்‌ நாள்‌ உடன்படிக்கைத்‌ திரு 
உறைவிடத்தின்‌ மேலிருந்து மேகம்‌ எழும்பியது. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ சீனாய்ப்‌ பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாகக்‌ கடந்து 
சென்றனர்‌. பாரான்‌ பாலை நிலத்தில்‌ மேகம்‌ தங்கிற்று. 

மோசே வழிவந்த கடவுளின்‌ கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள்‌ 
புறப்பட்டனர்‌. 

யூதா மக்களது பாளையத்தின்‌ கொடி அவர்களைச்‌ சேர்ந்த கூட்டத்தவரோடூ முதலில்‌ 
புறப்பட்டது: அவர்கள்‌ படைத்தலைவன்‌ அம்மினதாபின்‌ மகன்‌ நகசோன்‌: 

இசக்கார்‌ மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ சூவாரின்‌ மகன்‌ நெத்தனியேல்‌: 

செபுலோன்‌ மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ கேலோனின்‌ மகன்‌ எலியாபு: 

மேலும்‌ திருவுறைவிடம்‌ இறக்கி வைக்கப்பட்டதும்‌ கேர்சோனின்‌ புதல்வரும்‌, மெராரியின்‌ 
புதல்வரும்‌ அதைச்‌ சுமந்து கொண்டு புறப்பட்டனர்‌. 

அடுத்து ரூபன்‌ பாளையத்தின்‌ கொடி அவர்களைச்‌ சேர்ந்த கூட்டத்தவரோடூ புறப்பட்டது: 
அவர்கள்‌ படைத்தலைவன்‌ செதேர்‌ மகன்‌ எலிட்சூர்‌. 

சிமியோன்‌ மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ சுரிசத்தாயின்‌ மகன்‌ செலுமியேல்‌: 

காத்து மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ தெகுவேலின்‌ மகன்‌ எல்யாசாபு. 

பின்னர்‌ கோகாத்தியர்‌ தூயபொருள்களைச்‌ சுமந்துகொண்டு புறப்பட்டனர்‌. அவர்கள்‌ 
போய்ச்‌ சேருமுன்‌ திருவுறைவிடம்‌ எழுப்பப்பட்டி ருந்தது. 

அடூத்து, எப்ராயிம்‌ மக்களது பாளையத்தின்‌ கொடி அவர்களைச்‌ சேர்ந்த 
கூட்டத்திவரோடு புறப்பட்டது: அவர்களின்‌ படைத்தலைவன்‌ அம்மிகூதின்‌ மகன்‌ 
எலிசாமா: 

மனாசே மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ பெதாசூரின்‌ மகன்‌ கமாலியேல்‌: 

பென்யமீன்‌ மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ கிதயோனியின்‌ மகன்‌ அபீதான்‌: 
அனைத்துப்‌ பாளையங்களுக்கும்‌ பின்காவலாகத்‌ தாண்‌ மக்களது பாளையத்தின்‌ கொடி 
அவர்களைச்‌ சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்களின்‌ படைத்தலைவன்‌ 
அம்மிசத்தாயின்‌ மகன்‌ அகியேசர்‌: 

ஆசேர்‌ மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ ஒக்ரானின்‌ மகன்‌ பகியேல்‌: 

நப்தலி மக்கள்‌ குலத்தின்‌ படைத்தலைவன்‌ ஏனானின்‌ மகன்‌ அகிரா: 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ புறப்படுகையில்‌ அவர்கள்‌ படைகளின்‌ அணி வரிசை இதுவே. 

பின்னர்‌ மோசே மீதியானியனும்‌ தன்‌ மாமனுமாகிய இரகுவேலின்‌ மகன்‌ கோபாபிடம்‌ 
கூறியது: உங்களுக்குத்‌ தருவேன்‌ என்று ஆண்டவர்‌ கூறிய இடத்திற்கு நாங்கள்‌ போய்க்‌ 
கொண்டு இருக்கிறோம்‌: நீ எங்களோடு வா, நாங்கள்‌ உனக்கு நல்லது செய்வோம்‌: 
ஆண்டவர்‌ இஸ்ரயேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார்‌. 

அவனோ அவரிடம்‌, நான்‌ வரமாட்டேன்‌, நான்‌ என்‌ சொந்த நாட்டுக்கு என்‌ இனத்தவரிடம்‌ 
போவேன்‌ என்றான்‌. 


21, 


21 


அதற்கு அவர்‌: எங்களை விட்டுப்‌ போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக்கொள்கிறேன்‌: 
பாலை நிலத்தில்‌ எப்படிப்‌ பாளையமிறங்க வேண்டும்‌ என்று உனக்குத்‌ தெரியும்‌: 
எங்களுக்கு நீ கண்களாயிருப்பாய்‌: 

நீ எங்களோடூ வந்தால்‌, ஆண்டவர்‌ எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ, அதை 
உனக்கும்‌ நாங்கள்‌ செய்வோம்‌ என்றார்‌. 

ஆண்டவர்‌ மலையைவிட்டு இஸ்ரயேலர்‌ மூன்று நாள்‌ பயணம்‌ செய்தனர்‌: அவர்கள்‌ அடுத்து 
த்‌ தங்குமிடத்தைக்‌ காட்டும்படி ஆண்டவரின்‌ உடன்படிக்கைப்‌ பேழை மூன்று நாள்‌ 
பயணத்திலும்‌ அவர்கள்முன்‌ சென்றது. 

அவர்கள்‌ பாளையத்திலிருந்து புறப்பட்டபோதெல்லாம்‌ ஆண்டவரின்‌ மேகம்‌ பகலில்‌ 
அவர்கள்மேல்‌ இருந்தது. 

பேழை புறப்படும்போதெல்லாம்‌ மோசே, 

அது தங்கும்போதோ அவர்‌, ஆண்டவரே! பல்லாயிரவரான இஸ்ரயேலிடம்‌ திரும்பும்‌ 
என்பார்‌. 


அதிகாரம்‌ 11 


l. 


13. 


14. 


பின்னர்‌ ஆண்டவரின்‌ செவிகளில்‌ படுமாறு தங்கள்‌ கடினப்பாடுகளைப்‌ பற்றி மக்கள்‌ 
முறையிட்டனர்‌: ஆண்டவர்‌ அதைக்‌ கேட்டபோது அவருக்குச்‌ சினம்‌ மூண்டது: 
ஆண்டவரின்‌ நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது: பாளையத்தின்‌ கடைக்கோடிப்‌ 
பகுதிகள்‌ சிலவற்றை அது எரித்துவிட்டது. 

அப்போது மக்கள்‌ மோசேயிடம்‌ அழுதனர்‌: மோசே ஆண்டவரிடம்‌ மன்றாடவே நெருப்பு 
அணைந்தது. 

எனவே அந்த இடத்துக்குத்‌ தபேரா என்று பெயராயிற்று: ஏனெனில்‌, ஆண்டவரின்‌ 
நெருப்பு அவர்களிடையே எரிந்தது. 

மேலும்‌ அவர்களிடையே இருந்த பல இன மக்கள்‌ உணவில்‌ பெரு விருப்புக்‌ கொண்டனர்‌: 
இஸ்ரயேல்‌ மக்களும்‌ மீண்டும்‌ அழுது கூறியது: நமக்கு உண்ண இறைச்சி யார்‌ தருவார்‌? 
நாம்‌ எகிப்தில்‌ செலவின்றி உண்ட மீன்‌, வெள்ளரிக்காய்‌, கொம்மட்டிக்காய்‌, கீரை, 
வெங்காயம்‌, வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின்‌ நினைவு வருகிறது. 

ஆனால்‌ இப்பொழுதோ நம்வலிமை குன்றிப்‌ போயிற்று: மன்னாவைத்‌ தவிர வேறெதுவும்‌ 
நம்‌ கண்களில்‌ படுவதில்லையே! 

மன்னா கொத்துமலிலி விதைபோன்றும்‌ அதன்‌ தோற்றம்‌ முத்துப்போன்றும்‌ இருந்தது. 
மக்கள்‌ வெளியில்‌ சென்று அதைச்‌ சேகரித்தனர்‌: அரவைக்‌ கல்லில்‌ அரைத்தனர்‌ அல்லது 
உரலில்‌ போட்டு இடித்தனர்‌: பானைகளில்‌ அதை வேக வைத்து அதில்‌ அப்பங்கள்‌ 
செய்தனர்‌: அதன்‌ சுவை எண்ணெயில்‌ செய்த அப்பங்களின்‌ சுவையை ஒத்திருந்தது. 
இரவில்‌, பாளையத்தின்மேல்‌ பனி விழும்போது மன்னாவும்‌ அதனுடன்‌ விழுந்தது. 

எல்லா வீடுகளிலுமிருந்த மக்களும்‌ தம்தம்‌ கூடார வாயிலில்‌ இருந்து அழும்‌ குரலை 
மோசே கேட்டார்‌: ஆண்டவரின்‌ சினம்‌ கொழுந்துவிட்டெரிந்தது: மோசேக்கும்‌ அது 
பிடிக்கவில்லை. 

மோசே ஆண்டவரிடம்‌ கூறியது: உம்‌ அடியானுக்கு ஏன்‌ இந்தக்கேடு? நீர்‌ எனக்குக்‌ 
கருணை கட்டாமல்‌ இம்மக்களின்‌ எல்லாப்‌ பளுவையும்‌ என்மேல்‌ சுமத்தியது ஏன்‌? 
இம்மக்களையெல்லாம்‌ நானா கருத்தரித்தேன்‌? நானா இவர்களைப்‌ பெற்றெடுத்தேன்‌? 
பாலுண்ணும்‌ குழந்தையை ஏந்திச்‌ செல்பவள்‌ போன்று இவர்களை மார்போடு ஏந்தி, 
அவர்கள்‌ மூதாதையருக்கு நான்‌ வாக்களித்திருந்த நாட்டுக்குக்‌ கொண்டு செல்‌ என்று நீர்‌ 
சொல்வானேன்‌? 

இம்மக்கள்‌ அனைவருக்கும்‌ கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான்‌ எங்குபோவேன்‌? 
அவர்கள்‌ எனக்கு முன்‌ அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும்‌ என்றும்‌ 
கேட்கிறார்களே? 

நான்‌ தனியாக இம்மக்கள்‌ அனைவரையும்‌ கொண்டு செல்லவே முடியாது: இது எனக்கு 
மிகப்பெரும்‌ பளு. 


15. 


16. 


17. 


18. 


19: 
20. 


21. 


22. 


23. 


24. 


2. 


26. 


zu 


28. 


29. 


30. 
31. 


22 


இப்படியே எனக்குச்‌ செய்வீரானால்‌ உடனே என்னைக்‌ கொன்றுவிடும்‌: உம்‌ பார்வையில்‌ 
எனக்குத்‌ தயை கிடைத்தால்‌ இந்தக்‌ கொடுமையை நான்‌ காணாதிருக்கட்டும்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ சொன்னது: இஸ்ரயேல்‌ மூப்பரில்‌ எழுபதுபேரை என்னிடம்‌ 
கூட்டிவா: அவர்கள்‌ மக்களுள்‌ உனக்குத்‌ தெரிந்தவர்களாகவும்‌, பெரியோர்களாகவும்‌, 
அதிகாரிகளாகவும்‌ இருக்குமாறு பார்த்துக்கொள்‌: அவர்களைச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்துக்கு 
அழைத்து வா: அவர்கள்‌ அங்கே உன்னோடு நிற்கட்டும்‌. 

நான்‌ இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன்‌: உன்னிலிருக்கும்‌ ஆவியில்‌ கொஞ்சம்‌ 
எடுத்து நான்‌ அவர்களுக்கு அளிப்பேன்‌: நீ மட்டும்‌ சுமக்காதபடி மக்களின்‌ பளுவை 
அவர்களும்‌ உன்னோடூ சேர்ந்து தாங்குவார்கள்‌. 

மக்களிடம்‌ சொல்‌: நாளை உங்களைத்‌ தூய்மைப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌: நீங்கள்‌ 
இறைச்சி உண்பீர்கள்‌: ஆண்டவரின்‌ செவிகளில்பட, நமக்கு உண்ணஇறைச்சி யார்‌ 
தருவார்‌? எகிப்தில்‌ எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது! என்று 
அழுதிருக்கிறீர்கள்‌: எனவே ஆண்டவர்‌ உங்களுக்கு இறைச்சி தருவார்‌, நீங்கள்‌ 
உண்பீர்கள்‌. 

ஒரு நாள்‌, இரண்டு நாள்‌, ஐந்து நாள்‌, பத்து நாள்‌, இருபது நாள்‌ அல்ல, 

அது உங்கள்‌ மூக்கில்‌ வெளி வந்து உங்களுக்குத்‌ திகட்டிப்போகும்வரை ஒரு மாதம்‌ முழுது 
ம்‌ உண்பீர்கள்‌: ஏனெனில்‌ உங்களிடையே இருக்கும்‌ ஆண்டவரை நீங்கள்‌ புறக்கணித்து 
விட்டீர்கள்‌: ஏன்‌ நாங்கள்‌ எகிப்திலிருந்து வந்தோம்‌? என்று கூறி அவர்முன்‌ நீங்கள்‌ 
அழுதிருக்கிறீர்கள்‌. 

ஆனால்‌ மோசே கூறியது: என்னோடிருக்கும்‌ காலாட்படையினர்‌ எண்ணிக்கையோ ஆறு 
இலட்சம்‌: அவர்கள்‌ ஒரு மாதம்‌ முழுதும்‌ உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன்‌ என்று 
நீர்‌ சொல்லியிருக்கிறீர்‌. 

அவர்களுக்குப்‌ போதுமானதாய்‌ இருக்கும்படி ஆட்டு மந்தையும்‌, மாட்டு மந்தையும்‌ 
அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்குப்‌ போதுமான அளவில்‌ கடலின்‌ மீன்கள்‌ எல்லாம்‌ 
அவர்களுக்காகப்‌ பிடித்துச்‌ சேர்க்கப்படுமோ? 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, ஆண்டவரின்‌ கை குறகிவிட்டதா? இப்போது எனது 
வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா, இல்லையா என்று பார்‌ என்றார்‌. 

அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம்‌ ஆண்டவரின்‌ வார்த்தைகளைக்‌ கூறினார்‌: 
மக்களின்‌ மூப்பரில்‌ எழுபது பேரை அழைத்துக்‌ கூடாரத்தைச்‌ சுற்றிலும்‌ அவர்களை 
நிறுத்தி வைத்தார்‌. 

பின்னர்‌ ஆண்டவர்‌ மேகத்தில்‌ இறங்கி வந்து அவரோடூ பேசினார்‌: அவரில்‌ இருந்த 
ஆவியில்‌ கொஞ்சம்‌ எடுத்து எழுபது மூப்பருக்கு அளித்தார்‌: ஆவி அவர்கள்மேல்‌ 
இறங்கவே அவர்கள்‌ இறைவாக்கு உரைத்தனர்‌: அதன்‌ பின்னர்‌ அவர்கள்‌ அப்படிச்‌ 
செய்யவில்லை. 

இரண்டு மனிதர்‌ பாளையத்திலேயே தங்கிவிட்டனர்‌: ஒருவன்‌ பெயர்‌ எல்தாது, மற்றவன்‌ 
பெயர்‌ மேதாது. அவர்கள்‌ மீதும்‌ ஆவி இறங்கியது: பதிவு செய்யப்பட்டவர்களில்‌ 
இவர்களும்‌ உண்டு: ஆனால்‌ அவர்கள்‌ கூடாரத்துக்குச்‌ சென்றிருக்கவில்லை: ஆகவே 
அவர்கள்‌ பாளையத்திலேயே இறைவாக்குரைத்தனர்‌: 

ஓர்‌ இளைஞன்‌ ஓடிவந்து மோசேயிடம்‌, எல்தாதும்‌ மேதாதும்‌ பாளையத்தில்‌ 
இறைவாக்குரைக்கின்றனர்‌ என்று சொன்னான்‌. 

உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில்‌ ஒருவரும்‌ மோசேயின்‌ ஊழியரும்‌ நூனின்‌ 
மைந்தருமான யோசுவா, மோசே! என்‌ தலைவரே! அவர்களைத்‌ தடுத்து நிறுத்தும்‌ 
என்றார்‌. 

ஆனால்‌ மோசே அவரிடம்‌, என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின்‌ 
மக்கள்‌ அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர்‌ அவர்களுக்குத்‌ தம்‌ ஆவியை 
அளிப்பது எத்துணைச்சிறப்பு! என்றார்‌. 

பின்‌ மோசேயும்‌ இஸ்ரயேலின்‌ மூப்பரும்‌ பாளையத்துக்குத்‌ திரும்பினர்‌. 

மேலும்‌ ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்றுப்‌ புறப்பட்டுச்‌ சென்றது: அது கடலிலிருந்து 
காடைகளை அடித்துக்‌ கொண்டு வந்தது: பாளையத்தின்‌ அருகில்‌ ஒருபுறம்‌ ஒருநாள்‌ 


32. 


2d. 


34. 


E 


zs 


பயணத்தொலையிலும்‌ மறுபுறம்‌ ஒருநாள்‌ பயணத்‌ தொலையிலும்‌ பாளையத்தைச்‌ சுற்றித்‌ 
தரைக்கு மேல்‌ இரண்டு முழ அளவு உயரத்தில்‌ விழும்படி செய்தது. 

மக்கள்‌ எழுந்து அந்தப்‌ பகல்முழுதும்‌ இரவு முழுதும்‌, மறுநாள்‌ பகல்‌ முழுதும்‌ காடைகளைச்‌ 
சேர்த்தார்கள்‌. மிகக்‌ குறைவாகச்‌ சேர்த்தவன்‌ பத்து கலம்‌ அளவு சேர்த்திருந்தான்‌: அதை 
அவர்கள்‌ பாளையத்தைச்‌ சுற்றி வெளியே முழுதும்‌ தங்களுக்காகப்‌ பரப்பி வைத்தார்கள்‌. 
அவர்கள்‌ விழுங்கு முன்‌ பற்களிடையில்‌ இறைச்சி இருக்கையிலேயே ஆண்டவரின்‌ சினம்‌ 
மக்களுக்கு எதிராக மூண்டது: ஆண்டவர்‌ மாபெரும்‌ வாதையால்‌ மக்களைச்‌ சாகடித்தார்‌. 
ஆகவே அந்த இடத்துக்கு கிப்ரோத்து அத்தாவா என்ற பெயர்‌ வழங்கியது. ஏனெனில்‌ 
பெருவிருப்புக்‌ கொண்டிருந்த மக்களை அவர்கள்‌ அங்கேயே புதைத்து விட்டனர்‌. 
கிப்ரோத்து அத்தாவிலிருந்து மக்கள்‌ பயணமாகி அசரோத்துக்கு வந்து, அங்கே தங்கினர்‌. 


அதிகாரம்‌ 12 


1. 


15. 


மோசே எத்தியோப்பியப்‌ பெண்ணை மணந்திருந்தார்‌: அவர்‌ மணந்திருந்த 
எத்தியோப்பியப்‌ பெண்ணை முன்னிட்டு மிரியாமும்‌ ஆரோனும்‌ அவருக்கு எதிராகப்‌ 
பேசினர்‌. 

அவர்கள்‌, ஆண்டவர்‌ உண்மையில்‌ மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்‌? அவர்‌ எங்கள்‌ 
வழியாகவும்‌ பேசவில்லையா? என்றனர்‌. ஆண்டவர்‌ இதனைக்‌ கேட்டார்‌. 

பூவுலகின்‌ அனைத்து மாந்நரிலும்‌ மோசே சாந்தமிகு மானிடராய்த்‌ திகழ்ந்தார்‌. 

உடனே ஆண்டவர்‌ மோசே, ஆரொன்‌, மிரியாம்‌ ஆகியோரிடம்‌, நீங்கள்‌ மூவரும்‌ சந்திப்புக்‌ 
கூடாரத்தருகே வாருங்கள்‌ என்றார்‌. அவர்கள்‌ மூவரும்‌ வந்தனர்‌. 

மேகத்தூண்‌ ஒன்றில்‌ ஆண்டவர்‌ இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும்‌ 
மிரியாமையும்‌ அழைத்தார்‌: அவர்கள்‌ இருவரும்‌ முன்‌ வந்தனர்‌. 

அவர்‌ கூறியது: என்‌ வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌: உங்களுக்குள்‌ இறைவாக்கினன்‌ 
ஒருவன்‌ இருந்தால்‌ ஆண்டவராகிய நான்‌ ஒரு காட்சியின்‌ வழியாக அவனுக்கு என்னை 
வெளிப்படுத்துவேன்‌. கனவில்‌ அவனோடு பேசுவேன்‌. 

ஆனால்‌ என்‌அடியான்‌ மோசேயோடு அப்படியல்ல: என்‌ வீடு முழுவதிலும்‌ அவனே 
நம்பிக்கைக்குரியவன்‌: 

நான்‌ அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும்‌ தெளிவாகவும்‌ 
இருக்கும்‌. ஆண்டவர்‌ உருவையும்‌ அவன்‌ காண்கிறான்‌. பின்னர்‌ ஏன்‌ என்‌ அடியான்‌ 
மோசேக்கு எதிராகப்‌ பேச நீங்கள்‌ அஞ்சவில்லை? 

மேலும்‌ ஆண்டவரின்‌ சினம்‌ அவர்கள்மேல்‌ மூண்டது: அவர்‌ அகன்று சென்றார்‌. 
கூடாரத்தின்‌ மேலிருந்து மேகம்‌ அகன்றதும்‌ மிரியாமை பனிபோன்ற வெண்மையான 
தொழுநோய்‌ பீடித்தது: ஆரோன்‌ மிரியாம்‌ பக்கம்‌ திரும்பவே அவள்‌ 
தொழுநோயாளியாயிருக்கக்‌ கண்டார்‌. 

ஆரோன்‌ மோசேயிடம்‌, என்‌ தலைவரே! அறிவீனமாக நாங்கள்‌ செய்த பாவத்தை 
எங்கள்மேல்‌ சுமத்த வேண்டாம்‌: 

தாயின்‌ வயிற்றிலிருந்து செத்துப்‌ பிறந்த அரைகுறைக்குழந்தை போன்று இவள்‌ 
ஆகாதிருக்கட்டும்‌ என்றார்‌. 

மோசே ஆண்டவரிடம்‌ முறையிட்டு, கடவுளே, இவளைக்‌ குணமாக்க வேண்டுகிறேன்‌ 
என்றார்‌. 

ஆனால்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, அவள்‌ தந்தை அவள்‌ முகத்தில்‌ காறித்‌ துப்பியிருந்தால்‌, 
ஏழுநாள்கள்‌ அவள்‌ வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்குப்‌ புறம்பே அவள்‌ 
ஏழுநாள்கள்‌ விலக்கப்பட்டிருக்கட்டும்‌: அதன்‌ பின்‌ மீண்டும்‌ அவள்‌ உள்ளே 
கொண்டுூவரப்படலாம்‌ என்றார்‌. 

அவ்வாறே மிரியாம்‌ ஏழு நாள்கள்‌ பாளையத்துக்குப்‌ புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள்‌: 
மிரியாம்‌ மறுபடியும்‌ உள்ளே கொண்டு வரப்படும்வரை மக்கள்‌ தங்கள்‌ பயணத்தைத்‌ 
தொடரவில்லை. 


24 


16. அதன்பின்‌ மக்கள்‌ அசரோத்திலிருந்து புறப்பட்டுப்‌ பாரான்‌ பாலை நிலத்தில்‌ பாளையம்‌ 
இறங்கினர்‌. 

அதிகாரம்‌ 13 

1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 

2. இஸ்ரயேல்‌ மக்களுக்கு நான்‌ கொடுக்கும்‌ கானான்‌ நாட்டை உளவு பார்க்க ஆள்களை 
அனுப்பு: மூதாதையர்‌ குலம்‌ ஒவ்வொன்றிலிருந்தும்‌ அவர்களுள்‌ தலைவனாயிருக்கும்‌ 
ஒருவனை நீ அனுப்ப வேண்டும்‌ என்றார்‌. 

3. ஆண்டவர்‌ கட்டளைப்படியே மோசெ அவர்களைப்‌ பாரான்‌ பாலைநிலத்திலிருந்து 
அனுப்பினார்‌: அந்த ஆள்கள்‌ அனைவரும்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ தலைவர்களாக 
இருந்தவர்கள்‌. 

4. அவர்களின்‌ பெயர்கள்‌: ரூபன்‌ குலத்திலிருந்து சக்கூரின்‌ மகன்‌ சம்முவா: 

5. சிமியோன்‌ குலத்திலிருந்து ஓரியின்‌ மகன்‌ சாபாற்று: 

6.  யூதாக்‌ குலத்திலிருந்து எப்புன்னேயின்‌ மகன்‌ காலேபு: 

7. | இசக்கார்‌ குலத்திலிருந்து யோசேப்பின்‌ மகன்‌ இகால்‌: 

8. | எப்ராயிம்‌ குலத்திலிருந்து நூனின்‌ மகன்‌ ஓசெயா: 

9. பென்யமின்‌ குலத்திலிருந்து இராபின்‌ மகன்‌ பல்தி: 

10. செபுலோன்‌ குலத்திலிருந்து சோதியின்‌ மகன்‌ காதியேல்‌: 

11. யோசேப்பு குலத்திலுள்ள மனாசே குலத்திலிருந்து சூசியின்‌ மகன்‌ காத்தி: 

12. தாண்‌ குலத்திலிருந்து கெமல்லியின்‌ மகன்‌ அம்மீயேல்‌: 

13. ஆசேர்‌ குலத்திலிருந்து மிக்கேலின்‌ மகன்‌ செதூர்‌: 

14. நப்தலி குலத்திலிருந்து ஓப்சியின்‌ மகன்‌ நக்பி: 

15. காத்து குலத்திலிருந்து மாக்கியின்‌ மகன்‌ கெயுவேல்‌: 

16. நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆள்களின்‌ பெயர்கள்‌ இவைகளே. மோசே 
நூனின்‌ மகன்‌ ஓசேயாவை யோசுவா என்று பெயரிட்டூ அழைத்தார்‌. 

17. கானான்‌ நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார்‌: அவர்‌ 
அவர்களிடம்‌, நீங்கள்‌ நெகேபுக்குச்‌ சென்று அதற்கு அப்பால்‌ மலைநாட்டுக்குப்‌ போங்கள்‌: 

18. அந்த நாடு எப்படியிருக்கிறது, அங்கு வாழும்‌ மக்கள்‌ வலிமையுள்ளவரா வலிமையுற்றவரா, 
அவர்கள்‌ பலரா சிலரா, 

19. அவர்கள்‌ குடியிருக்கும்‌ நாடு வளமையானதா வளமையற்றதா, அவர்கள்‌ தங்கியிருக்கும்‌ 
நகர்கள்‌ பாளையங்களா கோட்டைகளா, 

20. அந்த நாடு செல்வம்‌ மிக்கதா ஏழ்மையானதா, மரங்கள்‌ அங்கு உண்டா இல்லையா என்று 
பார்த்து வாருங்கள்‌: துணிவுடன்‌ இருங்கள்‌: அந்நாட்டின்‌ கனிகள்‌ சிலவற்றைக்‌ கொண்டு 
வாருங்கள்‌ என்று கூறினார்‌. அது திராட்சையின்‌ முதற்கனிப்‌ பருவம்‌. 

21. அவ்வாறே அவர்கள்‌ போய்‌ சின்‌ பாலைநிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயிலருகில்‌ 
இருந்த இரகோபு வரையிலும்‌ நாட்டை உளவு பார்த்தனர்‌. 

22. அவர்கள்‌ நெகேபினுள்‌ சென்று, பின்‌ எபிரோனுக்கு வந்தனர்‌. அங்கு ஆனாக்கின்‌ 
வழிமரபினரான அகிமான்‌, சேசாய்‌, தல்மாய்‌ ஆகியோர்‌ இருந்தனர்‌: எகிப்திலுள்ள 
சோவானிலும்‌ ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே எபிரோன்‌ கட்டப்பட்டிருந்தது. 

23. பின்னர்‌ அவர்கள்‌ எசுக்கோல்‌ பள்ளத்தாக்குக்கு வந்தனர்‌: அங்கிருந்து ஒரே 
குலையாயிருந்த திராட்சைப்‌ பழங்களின்‌ கிளையொன்றை அறுத்தனர்‌: அதை ஒரு தடியில்‌ 
கட்டி, இருவர்‌ சுமந்து வந்தனர்‌: அத்துடன்‌ அவர்கள்‌ மாதுளம்‌ பழங்கள்‌, அத்திப்‌ பழங்கள்‌ 
சிலவற்றையும்‌ கொண்டு வந்தனர்‌. 

24. இந்த இடம்‌ இஸ்ரயேல்‌ ஆள்கள்‌ இங்கிருந்து வெட்டிய திராட்சைக்‌ குலையை 
முன்னிட்டு எசுக்கோல்‌ பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. 

25. நாற்பது நாள்கள்‌ நாட்டை உளவு பார்த்த பின்‌ அவர்கள்‌ திரும்பி வந்தனர்‌. 

26. அவர்கள்‌ பாரான்‌ பாலை நிலத்தில்‌ காதேசில்‌ இருந்த மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ 


இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவரிடமும்‌ வந்தனர்‌: அவர்களுக்கும்‌ முழு 


2. 


28. 


29, 


30. 


al 


32. 


Dos 


25 


மக்கள்‌ கூட்டமைப்புக்கும்‌ அவர்கள்‌ செய்தி கொண்டு வந்தனர்‌: நாட்டின்‌ கனியையும்‌ 
அவர்களுக்குக்‌ காட்டினர்‌. 

அவர்கள்‌ மோசேயிடம்‌ கூறியது: நீர்‌ எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள்‌ சென்று 
வந்தோம்‌: அதில்‌ பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடுகிறது: இதுவே அதன்‌ கனி. 

ஆயினும்‌ அந்நாட்டில்‌ வாழும்‌ மக்கள்‌ வலிமை மிக்கவர்கள்‌: நகர்கள்‌ அரண்‌ சூழ்ந்தவை, 
மிகப்‌ பெரியவை: அத்துடன்‌ ஆனாக்கின்‌ வழி மரபினரையும்‌ நாங்கள்‌ அங்குக்‌ கண்டோம்‌: 

அமலேக்கியர்‌ நெகேபு நாட்டில்‌ வாழ்கின்றனர்‌: இத்தியர்‌, எபூசியர்‌, எமோரியர்‌ 
ஆகியோர்‌ மலை நாட்டில்‌ வாழ்கின்றனர்‌: கானானியர்‌ கடலருகிலும்‌ யோர்தானை 
ஒட்டியும்‌ வாழ்கின்றனர்‌. 

காலேபு மோசேமுள்ள மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம்‌ உடனடியாகப்‌ போய்‌ 
நாட்டைப்‌ பிடித்துக்‌ கொள்வோம்‌: ஏனெனில்‌ நாம்‌ அதை எளிதில்‌ வென்றுவிடமுடியும்‌ 

என்றார்‌. 

ஆனால்‌ அவருடன்‌ சென்றிருந்த ஆள்கள்‌, நாம்‌ அம்மக்களுக்கு எதிராகப்‌ போக முடியாது: 
ஏனெனில்‌ அவர்கள்‌ நம்மிலும்‌ வலிமை மிக்கவர்கள்‌ என்றனர்‌. 

இவ்வாறு அவர்கள்‌ உளவு பார்த்து வந்த நாட்டைப்‌ பற்றித்‌ தவறான தகவலை இஸ்ரயேல்‌ 
மக்களுக்குக்‌ கொண்டு வந்தனர்‌: அவர்கள்‌ கூறியது: உளவு பார்க்கும்படி நாங்கள்‌ 
சென்றிருந்த நாடு தன்‌ குடிமக்களையே விழுங்குவதாய்‌ இருக்கிறது: அதில்‌ நாங்கள்‌ 
கண்ட மனிதர்‌ அனைவரும்‌ மிகவும்‌ நெடிய உருவத்தினர்‌: 

அத்துடன்‌ நெப்பிலிமிலிருந்து வருகிற ஆனாக்கின்‌ புதல்வராகிய அரக்கரையும்‌ 
கண்டோம்‌: எங்கள்‌ பார்வையில்‌ நாங்கள்‌ வெட்டுக்கிளிகள்‌ போன்றிருந்தோம்‌: 
அவர்களுக்கும்‌ நாங்கள்‌ அவ்வாறே காணப்பட்டோம்‌. 


அதிகாரம்‌ 14 


1. 


2 


10. 


உடனே மக்கள்‌ கூட்டமைப்பு முழுதும்‌ உரத்தக்‌ குரலில்‌ புலம்பிற்று: மக்கள்‌ அன்றிரவு 
அழுது கொண்டே இருந்தனர்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரும்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ எதிராக முறுமுறுத்தனர்‌: 
மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவரும்‌ அவர்களிடம்‌, எகிப்து நாட்டில்‌ நாங்கள்‌ 
இறந்தி ருந்தால்‌ எவ்வளவோ நலம்‌! இந்தப்‌ பாலை நிலத்தில்‌ மடிந்தால்‌ அதுவும்‌ நலமே! 
வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர்‌ எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து 
வந்திருக்கிறார்‌? எங்கள்‌ மனைவியரும்‌ குழந்தைகளும்‌ மடியப்போகிறார்கள்‌! நாம்‌ எகிப்து 
நாட்டுக்குத்‌ திரும்பிச்‌ செல்வது நலமன்றோ? என்றனர்‌. 

மேலும்‌ அவர்கள்‌ ஒருவர்‌ மற்றவரை நோக்கி, நாம்‌ ஒரு தலைவனை நியமித்துக்கொண்டு 
எகிப்துக்குத்‌ திரும்பிச்‌ செல்வோம்‌ என்றனர்‌. 

உடனே மோசேயும்‌ ஆரோனும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ முழுவதற்கும்‌ முன்பாக 
முகங்குப்புற விழுந்தனர்‌. 

மேலும்‌ நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூன்‌ மகன்‌ யோசுவாவும்‌ 
எப்புன்னே மகன்‌ காலேபும்‌ தங்கள்‌ உடைகளைக்‌ கிழித்துக்கொண்டு, 

இஸ்ரயேலர்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவரிடமும்‌ கூறியது: உளவு பார்க்கும்படி நாங்கள்‌ 
கடந்து சென்ற நாடு மிகச்‌ சிறந்த நாடு. 

ஆண்டவருக்கு நம்மேல்‌ நல்விருப்பு ஏற்பட்டால்‌ பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடும்‌ இந்த 
நாட்டினுள்‌ அவர்‌ நம்மை அழைத்துச்‌ சென்று அதை நமக்குத்‌ தருவார்‌. 9. எனவே 
ஆண்டவருக்கெதிராக மட்டும்‌ கிளர்ந்தெழாதீர்‌: நாட்டின்‌ மக்களுக்கு அஞ்சாதீர்‌: 
அவர்கள்‌ நமக்கு இரையாவர்‌: அவர்களின்‌ பாதுகாவல்‌ அகன்று போயிற்று: ஆண்டவரோ 
நம்மோடு இருக்கிறார்‌: அவர்களுக்கு அஞ்சவேண்டாம்‌. 

ஆனால்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ அனைவரும்‌ அவர்களைக்‌ கல்லால்‌ எறியும்படி கூறினர்‌: 
உடனே ஆண்டவரின்‌ மாட்சி சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ 
தோன்றியது. 


11. 


12; 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


231 


24. 


25. 


26. 


23. 


28. 


29; 


26 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, எதுவரை இம்மக்கள்‌ என்னை இழிவுபடுத்துவார்கள்‌, நான்‌ 
அவர்களுக்கு அடையாளங்கள்‌ தந்தும்‌ எதுவரை இவர்கள்‌ என்னில்‌ நம்பிக்கை 
கொள்ளாதிருப்பார்கள்‌? 

நான்‌ அவர்களைக்‌ கொள்ளை நோயால்‌ வதைத்து அவர்களைப்‌ புறக்கணித்து விடூவேன்‌: 
உன்னையோ அவர்களைவிடப்‌ பெரியதும்‌ வலியதுமான இனமாக்குவேன்‌ என்றார்‌. 
ஆனால்‌ மோசே ஆண்டவரிடம்‌ கூறியது: அப்போது எகிப்தியர்‌ இதைப்பற்றிக்‌ 
கேள்விப்படுவார்களே! நீர்‌ அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை உம்‌ ஆற்றலால்‌ 
கொண்டு வந்தீர்‌! 

அதோடு இந்த நாட்டுக்‌ குடிகளிடமும்‌ அவர்கள்‌ சொல்லி வைப்பார்கள்‌. ஆண்டவரே, நீர்‌ 
இம்மக்களிடையே இருக்கிறீர்‌ என்பதை அவர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. 
ஏனெனில்‌ ஆண்டவரே, நீர்‌ நேர்‌ முகமாய்க்‌ காணப்படுகிறீர்‌: உமது மேகம்‌ அவர்கள்மேல்‌ 
நிற்கிறது: பகலில்‌ மேகத்‌ தூணிலும்‌ இரவில்‌ நெருப்புத்‌ தூணிலும்‌ நீர்‌ அவர்களுக்கு 
முன்னே போகிறீர்‌. 

நீர்‌ இப்போது இம்மக்களை ஓர்‌ ஆள்‌ எனக்‌ கொன்றுவிட்டால்‌, உம்‌ புகழைக்‌ 
கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம்‌, 

ஆண்டவர்‌ இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள்‌ அவர்களைக்‌ கொண்டுவர 
இயலாததால்‌ பாலைநிலத்தில்‌ அவர்களைக்‌ கொன்று போட்டார்‌ என்று 
சொல்வார்களே! 

இப்போதும்‌ உம்மை மன்றாடிக்‌ கேட்கிறேன்‌: நீர்‌ வாக்களித்தபடி ஆண்டவர்‌ ஆற்றல்‌ 
சிறப்புறுவதாக. 

ஆண்டவர்‌ சினங்கொள்ளத்‌ தாமதிப்பவர்‌: அருளிரக்கம்‌ காட்டுவதில்‌ அளவு கடந்தவர்‌: 
குற்றங்களையும்‌ குறைகளையும்‌ மன்னிப்பவர்‌: எவ்விதத்திலும்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
செய்வோரை விட்டூ விடாதவர்‌: மூதாதையர்‌ குற்றங்களுக்காக அவர்கள்‌ பிள்ளைகளை 
மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறை வரை தண்டிப்பவர்‌ என்றும்‌ சொல்லியிருக்கிறீரே! 

உம்மை மன்றாடிக்‌ கேட்கிறேன்‌, இம்மக்களின்‌ குற்றங்களை மன்னியும்‌: உன்‌ 
அருளிரக்கத்தின்‌ பேரளவின்படியும்‌ எகிப்திலிருந்து இதுகாறும்‌ இம்மக்களை நீர்‌ 
மன்னித்து வந்தது போன்றும்‌ செய்யும்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: உன்‌ வாக்கின்படி நான்‌ மன்னித்துவிட்டேன்‌: 

ஆயினும்‌ உண்மையாகவே என்‌ உயிர்மேல்‌ ஆணை! பூவுலகனைத்தும்‌ நிறைந்துள்ள 
ஆண்டவரின்‌ மாட்சியின்‌ மேல்‌ ஆணை! 

எகிப்திலும்‌ இப்பாலை நிலத்திலும்‌ என்‌ மாட்சியையும்‌ நான்‌ செய்த அருஞ்செயல்களையும்‌ 
கண்டிருந்தும்‌, இப்‌ பத்துத்‌ தடவையும்‌ இம்மனிதர்கள்‌ என்னைச்‌ சோதித்து என்‌ 
குரலுக்குச்‌ செவிகொடுக்காததால்‌, 

இவர்களில்‌ ஒருவன்கூட இவர்கள்‌ மூதாதையருக்குத்‌ தருவதாக நான்‌ வாக்களித்திருந்த 
நாட்டினைக்‌ காண மாட்டான்‌: என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதைப்‌ 
பார்க்கமாட்டான்‌. 

ஆனால்‌ என்‌ அடியான்‌ காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழமையாகப்‌ 
பின்பற்றினான்‌: ஆகவே அவன்‌ சென்று வந்த நாட்டுக்குள்‌ அவனைக்‌ கொண்டு வருவேன்‌: 
அவன்‌ தலைமுறையினர்‌ அதனை உடைமையாக்கிக்கொள்வர்‌. 

இப்போது அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ பள்ளத்தாக்குகளில்‌ வாழ்கின்றனர்‌. எனவே 
நாளைக்கு நீங்கள்‌ செங்கடலுக்குப்‌ போகும்‌ வழியே பாலைநிலத்துக்குத்‌ திரும்பிச்‌ 
செல்லுங்கள்‌. 

மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

இப்பொல்லாத மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ எதுவரை எனக்கெதிராக முறுமுறுப்பர்‌? 
எனக்கெதிராக முறுமுறுக்கும்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ முறுமுறுப்புகளை நான்‌ கேட்டேன்‌. 
நீங்கள்‌ அவர்களிடம்‌ சொல்லவேண்டியது, ஆண்டவர்‌ கூறுவதாவது: என்‌ உயிர்‌ மேல்‌ 
ஆணை! என்‌ செவிகளில்படூமாறு நீங்கள்‌ சொன்னதையே நான்‌ உங்களுக்குச்‌ செய்வேன்‌: 
எனக்கெதிராக முறுமுறுத்த, இருபது வயதும்‌ அதற்கு மேலும்‌ எண்ணப்பட்ட மொத்தத்‌ 
தொகையினரான நீங்கள்‌ இப்பாலைநிலதில்‌ பிணங்களாக விழுவீர்கள்‌. 


30. 


al, 


32. 
SE 


34. 


29. 


36. 


2d. 


38. 


29. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


EN 


நீங்கள்‌ குடியிருக்கும்படி நான்‌ வாக்களித்த நாட்டிற்குள்‌ எப்புன்னே மகன்‌ காலேபையும்‌ 
நூன்‌ மகன்‌ யோசுவாவையும்‌ தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள்‌. 

ஆனால்‌ இரையாகிவிடப்போவதாக நீங்கள்‌ கருதிய உங்கள்‌ குழந்தைகளை நான்‌ 
கொண்டு போய்ச்‌ சேர்ப்பேன்‌: நீங்கள்‌ இழிவாய்‌ எண்ணின நாட்டை அவர்கள்‌ 
கண்டறிவார்கள்‌. 

உங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ நீங்கள்‌ இப்‌ பாலைநிலத்தில்‌ பிணங்களாக விழுவீர்கள்‌. 
நாற்பது ஆண்டுகள்‌ உங்கள்‌ பிள்ளைகள்‌ இப்‌ பாலைநிலத்தில்‌ அலைந்து திரிவர்‌: உங்கள்‌ 
நம்பிக்கைத்‌ துரோகத்திற்காக இப்‌ பாலைநிலத்தில்‌ உங்களுள்‌ கடைசி ஆள்பிணமாக 
விழும்வரை அவர்கள்‌ துன்புறுவர்‌. 

நீங்கள்‌ நாட்டை உளவு பார்த்த நாள்களின்‌ எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு 
ஆண்டாக நாற்பது நாள்களுக்கும்‌ நாற்பது ஆண்டூகள்‌ நீங்கள்‌ குற்றப்பழியைச்‌ 
சுமப்பீர்கள்‌: என்‌ வெறுப்பையும்‌ அறிந்துகொள்வீர்கள்‌. 

ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன்‌: எனக்கெதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத 
மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதற்கும்‌ இதை நான்‌ கட்டாயம்‌ செய்துமுடிப்பேன்‌: 
இப்பாலைநிலத்தில்‌ அவர்கள்‌ முற்றிலும்‌ அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள்‌. 

நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி, பின்‌ திரும்பி வந்து நாட்டைப்‌ பற்றித்‌ தவறான 
அறிக்கையைக்‌ கொண்டுவந்து மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதையும்‌ அவருக்கு எதிராக 
முறுமுறுக்கச்‌ செய்த ஆள்கள்‌, 

அதாவது, நாட்டைப்பற்றித்‌ தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள்‌ ஆண்டவர்‌ 
முன்னிலையில்‌ வாதையால்‌ மாண்டனர்‌. 

ஆயினும்‌ நாட்டை உளவு பார்க்கச்‌ சென்றவர்களில்‌ நூன்‌ மகன்‌ யோசுவாவும்‌ எப்புன்னே 
மகன்‌ காலேபும்‌ உயிர்‌ தப்பி வாழ்ந்தனர்‌. 

மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எல்லாரிடமும்‌ கூறினார்‌: மக்கள்‌ மிகவும்‌ 
அழுது புலம்பினர்‌. 

அவர்கள்‌ காலையில்‌ எழுந்து, இதோ நாம்‌ இங்கிருந்து ஆண்டவர்‌ வாக்களித்த 
இடத்திற்கு ஏறிச்‌ செல்வோம்‌: நாம்‌ பாவம்‌ செய்து விட்டோம்‌ என்று சொல்லி 
மலையுச்சிகளை நோக்கிச்‌ சென்றனர்‌. 

அப்போது மோசே சொன்னது: ஏன்‌ இப்போது ஆண்டவர்‌ கட்டளையை மீறுகிறீர்கள்‌? 
அது நடக்கப்‌ போவதில்லை. 

உங்கள்‌ எதிரிகளால்‌ முறியடிக்கப்படாதபடி நீங்கள்‌ ஏறிச்‌ செல்ல வேண்டாம்‌: 
ஆண்டவர்தாம்‌ உங்களிடையே இல்லையே! 

அங்கே அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள்‌: நீங்கள்‌ 
வாளால்‌ வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள்‌, ஏனெனில்‌ ஆண்டவரைப்‌ பின்பற்றுவதினின்று நீங்கள்‌ 
விலகிவிட்டீர்கள்‌: ஆண்டவர்‌ உங்களோடிருக்கமாட்டார்‌. 

ஆனாலும்‌ அவர்கள்‌ மலையுச்சிகளுக்கு ஏறிச்‌ செல்லத்‌ துணிந்தனர்‌: ஆண்டவரின்‌ 
உடன்படிக்கைப்‌ பேழையோ, மோசேயோ பாளையத்தை விட்டுப்‌ புறப்படவேயில்லை. 
அப்போது அம்‌ மலை நாட்டில்‌ தங்கியிருந்த அமலேக்கியரும்‌ கானானியரும்‌ இறங்கி 
வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும்‌ அவர்களைத்‌ துரத்திச்‌ சென்றனர்‌. 


அதிகாரம்‌ 15 


—- 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ இவ்வாறு சொல்‌: நீங்கள்‌ குடியிருக்க நான்‌ உங்களுக்குத்‌ தரும்‌ 
நாட்டினுள்‌ வரும்போது மாட்டுமந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து 
நெருப்புப்‌ பலியொன்றை ஆண்டவருக்குப்‌ படைப்பாய்‌: 

அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும்‌: அது பொருத்தனையை 
நிறைவேற்றுவதாகவோ, தன்னார்வப்‌ படையலாகவோ, குறிக்கப்பட்ட திருநாளில்‌ 
செய்வதாகவோ இருக்கும்‌: அது ஆண்டவர்‌ விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும்‌. 


15. 


16. 


18. 


19. 


20. 


2l. 


22. 
23. 


24. 


25. 


28 


அப்போது ஆண்டவருக்குப்‌ படையல்‌ கொண்டு வருபவன்‌ உணவுப்‌ படையலாகப்‌ 
பத்திலொரு மரக்கால்‌ மெல்லிய மாவைக்‌ கால்படி எண்ணெயில்‌ பிசைந்து படைக்க 
வேண்டும்‌. 

எரிபலியோ வேறு பலியோ செலுத்துகையில்‌ ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும்‌ கால்படி 
திராட்சைரசம்‌ என நீர்மப்படையல்‌ ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும்‌. 

ஆட்டுக்‌ கிடாயாக இருந்தால்‌, உணவுப்‌ படையலாகப்‌ பத்தில்‌ இரண்டு பங்கு மரக்கால்‌ 
மிருதுவான மாவை மூன்றிலொருபடி எண்ணெயில்‌ பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள்‌. 
நீர்மப்படையலாக நீங்கள்‌ மூன்றிலொருபடி திராட்சை ரசம்‌ படைப்பீர்கள்‌: இது 
ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமாயிருக்கும்‌. 

ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவுப்‌ பலியாக ஒரு 
காளையை எரிபலியாகவோ வேறுபலியாகவோ நீங்கள்‌ ஆயத்தப்படுத்தும்போது, 

அந்தக்‌ காளையுடன்‌ உணவுப்‌ படையலாக பத்தில்‌ மூன்று பங்கு மரக்கால்‌ மெல்லிய 
மாவை அரைப்படி எண்ணெயில்‌ பிசைந்து படைக்க வேண்டும்‌. 

நீர்மப்‌ படையலாக அரைப்படித்‌ திராட்சை ரசத்தைக்‌ கொண்டுவர வேண்டும்‌. அது 
நெருப்புப்‌ பலியாகி ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமாக விளங்கும்‌. 

காளை, ஆட்டுக்கிடாய்‌, செம்மறிக்‌ குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும்‌ 
இவ்வாறே செய்யவேண்டும்‌. 

நீங்கள்‌ ஆயத்தம்‌ செய்யும்‌ எண்ணிக்கைப்படி அவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப 
ஒவ்வொன்றிற்கும்‌ நீங்கள்‌ இப்படியே செய்வீர்கள்‌. 

உள்நாட்டவர்‌ அனைவரும்‌ ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமான நெருப்புப்‌ பலியாக இவற்றை 
இம்முறையில்‌ செலுத்த வேண்டும்‌. 

உங்களோடு தங்கியிருக்கும்‌ அயல்நாட்டவரோ தலைமுறைதோறும்‌ 
உங்களோடிருப்பவரோ ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமாக நெருப்புப்‌ பலி செலுத்த 
விரும்பினால்‌ அவரும்‌ நீங்கள்‌ செய்கிறபடியே செய்ய வேண்டும்‌. 

சபையில்‌, உங்களுக்கும்‌ உங்களோடு தங்கியிருக்கும்‌ அயல்நாட்டவருக்கும்‌ ஒரே 
விதிமுறையே: உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ என்றுமுள்ள விதிமுறை இதுவே: உங்களோடு 
தங்கியிருக்கும்‌ அயல்நாட்டவர்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ உங்களைப்‌ போன்றே இருப்பார்‌. 
உங்களுக்கும்‌ உங்களோடு தங்கியிருக்கும்‌ அயல்நாட்டவருக்கும்‌ ஒரே சட்டம்‌, ஒரே 


நீதித்‌ தீர்ப்பு. 17. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 
நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்ல வேண்டியது: நான்‌ உங்களை அழைத்துச்‌ செல்லும்‌ 
நாட்டுக்குள்‌ நீங்கள்‌ வந்து, 


அந்நாட்டின்‌ உணவை நீங்கள்‌ உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்திப்‌ படைக்கும்‌ 
படையலொன்றை அர்ப்பணிப்பீர்கள்‌. 

முதல்‌ மாவிலிருந்து பிசைந்து செய்த ஓர்‌ அடையை நீங்கள்‌ உயர்த்திப்‌ படைக்கும்‌ 
படையலாக அர்ப்பணிக்க வேண்டும்‌: போரடிக்கும்‌ களத்திலிருந்து வரும்‌ படையல்‌ 
போன்றே அதை நீங்கள்‌ அர்ப்பணிக்க வேண்டும்‌. 

முதல்‌ மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்திப்‌ படைக்கும்‌ 
படையலாக உங்கள்‌ தலைமுறை தோறும்‌ கொடுப்பீர்கள்‌. 

ஆயினும்‌ நீங்கள்‌ ஆண்டவர்‌ மோசேக்கு இட்ட இந்தக்‌ கட்டளைகளை மீறினால்‌, 
ஆண்டவர்‌ கட்டளை கொடுத்தநாள்‌ முதல்‌ தலைமுறைதோறும்‌ மோசே வழியாக அவர்‌ 
கட்டளையிட்ட எல்லாவற்றிலும்‌ 

மக்கள்‌ கூட்டமைப்புக்கு அறியாப்‌ பிழையேதும்‌ செய்தால்‌, முறைப்படி மக்கள்‌ 
கூட்டமைப்பு முழுவதும்‌ ஆண்டவர்‌ விரும்பும்‌ நறுமணமாக, அதன்‌ உணவுப்‌ படையலோடும்‌ 
நீர்மப்‌ படையலோடும்‌ சேர்த்து ஓர்‌ இளங்காளையை எரிபலியாகவும்‌ ஒரு 
வெள்ளாட்டுக்கிடாயைப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ செலுத்த வேண்டும்‌. 

குரு இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதுக்குமாக பாவக்‌ கழுவாய்‌ நிறைவேற்றுவார்‌: 
அவர்கள்‌ மன்னிக்கப்படூவார்கள்‌: ஏனெனில்‌ அது ஓர்‌ அறியாப்பிழை: அவர்கள்‌ தங்கள்‌ 
படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்புப்‌ பலியாகவும்‌ தங்கள்‌ அறியாப்‌ பிழைக்காக 
ஆண்டவர்‌ முன்‌ பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ கொண்டுூவந்து விட்டார்கள்‌. 


த்‌ 


26. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவரும்‌, அவர்களிடையே தங்கியிருக்கும்‌ 
அயல்‌ நாட்டவரும்‌ மன்னிக்கப்படுவார்கள்‌: ஏனெனில்‌ மக்கள்‌ அனைவருமே இந்த அறியாப்‌ 
பிழையில்‌ பங்கு கொண்டவர்கள்‌. 

27. அறியாமல்‌ ஓர்‌ ஆள்‌ பாவம்‌ செய்தால்‌ அவன்‌ பாவ நீக்கப்பலியாக ஒரு வயது வெள்ளாடூ 
ஒன்றைப்‌ படைக்க வேண்டும்‌. 

28. ஒருவன்‌ அறியாப்பிழை செய்தால்‌ அவனுக்காகக்‌ குரு ஆண்டவர்முன்‌ கறைநீக்கம்‌ 
செய்வார்‌: அவனது அறியாப்‌ பிழைக்காக அவனுக்குக்‌ கறை நீக்கம்‌ செய்யப்படும்‌: அவன்‌ 
மன்னிக்கப்படுவான்‌. 

29. ஒருவன்‌ அறியாமல்‌ செய்யும்‌ எதற்கும்‌, அவன்‌ இஸ்ரயேல்‌ மக்களைச்‌ சார்ந்த 
உள்நாட்டவனாயினும்‌ அவர்களிடையே தங்கியிருக்கும்‌ அயல்‌ நாட்டவனாயினும்‌ 
உங்களிடம்‌ இருக்க வேண்டியது ஒரே சட்டமே. 

30. ஆனால்‌ ஒருவன்‌ வேண்டுமென்றே எதையும்‌ துணிந்து செய்தால்‌ அவன்‌ 
உள்நாட்டவனாயினும்‌ உங்களிடையே இருக்கும்‌ அயல்நாட்டவனாயினும்‌ அவன்‌ 
ஆண்டவரை ஏளனம்‌ செய்கிறான்‌: அந்த ஆள்‌ மக்களிடமிருந்து விலக்கி 
வைக்கப்படவேண்டும்‌. 

31. ஏனெனில்‌ அவன்‌ ஆண்டவரின்‌ வாக்கை இகழ்ந்துவிட்டான்‌, அவர்தம்‌ கட்டளையை 
மீறிவிட்டான்‌: அந்த ஆள்‌ முற்றிலும்‌ விலக்கிவைக்கப்படவேண்டும்‌: அவன்‌ குற்றம்‌ அவன்‌ 
மேலேயே இருக்கும்‌. 

32. இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பாலைநிலத்தில்‌ இருக்கையில்‌ ஓய்வுநாளில்‌ ஒரு மனிதன்‌ விறகு 
பொறுக்கிக்‌ கொண்டிருந்ததைக்‌ கண்டனர்‌. 

33. அவன்‌ விறகு பொறுக்கியதைக்‌ கண்டவர்கள்‌ அவனை மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ 
மக்கள்‌ கூட்டமைப்பு அனைத்திடமும்‌ கூட்டி வந்தனர்‌. 

34. அவர்கள்‌ அவனைக்‌ காவலில்‌ வைத்தனர்‌: ஏனெனில்‌ அவனுக்கு என்ன 
செய்யவேண்டுமென்பது தெளிவாக இல்லை. 

35. ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌, இந்த மனிதன்‌ கொல்லப்படவேண்டும்‌: மக்கள்‌ 
கூட்டமைப்பிலுள்ள அனைவரும்‌ பாளையத்துக்கு வெளியே அவனைக்‌ கல்லால்‌ எறிய 
வேண்டும்‌ என்றார்‌. 

36. மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவரும்‌ அவனைப்‌ பாளையத்துக்கு வெளியே 
கொண்டுவந்து ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி அவனைக்‌ கல்லால்‌ 
எறிந்தனர்‌: அவனும்‌ செத்தான்‌. 

37. மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

38. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ நீ பேசு: அவர்கள்‌ தலைமுறைதோறும்‌ தங்கள்‌ உடைகளின்‌ 
முனைகளில்‌ குஞ்சங்கள்‌ செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும்‌ ஒரு நீல நாடாவைக்‌ கட்டச்‌ 
செய்‌: 

39. நீங்கள்‌ ஒழுக்கம்‌ கெட்டு நடப்பதற்கு ஏதவாய்‌ உங்கள்‌ இதயங்களும்‌ உங்கள்‌ கண்களும்‌ 
விரும்புவதைப்‌ பின்பற்றாமல்‌ நீங்கள்‌ அவற்றைப்‌ பார்த்து ஆண்டவர்‌ கட்டளைகள்‌ 
அனைத்தையும்‌ நீங்கள்‌ நினைவு கூர்ந்து அவற்றைச்‌ செய்திடவே இக்குஞ்சம்‌. 

40. அதனால்‌ நீங்கள்‌ என்‌ கட்டளைகளையெல்லாம்‌ நினைவில்‌ கொண்டு அவற்றை 
நிறைவேற்றுவீர்கள்‌, உங்கள்‌ கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிருப்பீர்கள்‌. 

41. உங்களுக்குக்‌ கடவுளாயிருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த 
உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ நானே: நானே உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌. 

அதிகாரம்‌ 16 

1.  லேவியின்‌ மகன்‌ கோகாத்துக்குப்‌ பிறந்த இட்சகாரின்‌ புதல்வன்‌ கோராகும்‌, ரூபன்‌ 
வழிவந்த எலியாபு புதல்வர்கள்‌ தாத்தான்‌, அபிராமும்‌, பெலேத்தின்‌ மகன்‌ ஒனம்‌, 

2. இஸ்ரயேல்‌ மக்களில்‌ சிலரைச்‌ சேர்த்துக்கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர்‌. 


இவர்கள்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலிருந்து சபையில்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட பேர்பெற்ற 
இருநூற்றைம்பது தலைவர்கள்‌ ஆவர்‌. 


14. 


15. 


16. 


E 


18. 


19. 


20. 


als 


51 


30 


அவர்கள்‌ மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ எதிராகக்‌ கூடி வந்து அவர்களிடம்‌, நீங்கள்‌ 
மிதமிஞ்சிப்‌ போய்வீட்டீர்கள்‌: மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதிலுமுள்ள ஒவ்வொருவரும்‌ 
தூயவர்தாம்‌: ஆண்டவரும்‌ அவர்களோடு இருக்கிறார்‌: அப்படியிருக்க ஏன்‌ ஆண்டவரின்‌ 
சபைக்கு மேலாக உங்களை உயர்த்திக்‌ கொள்கிறீர்கள்‌? என்று கேட்டனர்‌. 

மோசே இதைக்‌ கேட்டு முகங்குப்புற விழுந்தார்‌. 

அவர்‌ கோராகிடமும்‌ அவன்‌ கூட்டத்தவரிடமும்‌ கூறியது: காலையில்‌ ஆண்டவர்‌ 
தம்முடையவன்‌ யார்‌, தூய்மையானவன்‌ யார்‌ என்று காட்டி அவனைத்‌ தம்மருகே வரச்‌ 
செய்வார்‌: தாம்‌ தெரிந்துகொண்டவனையே அவர்‌ தம்மருகே வரச்‌ செய்வார்‌: 
செய்யவேண்டியது இதுவே: கோராகே! அவன்‌ கூட்டத்தவரே! தூபக்‌ கலசங்களை 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌: 

நாளை ஆண்டவர்‌ திருமுன்‌ அவற்றில்‌ நெருப்பையும்‌ தூபத்தையும்‌ போடுங்கள்‌: ஆண்டவர்‌ 
தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாயிருப்பான்‌: லேவியின்‌ புதல்வரே! நீங்கள்தாம்‌ 
மிதமிஞ்சிப்‌ போய்‌ விட்டீர்கள்‌. 

மேலும்‌ மோசே கோராகிடம்‌ கூறியது: லேவியின்‌ புதல்வரே! இப்போதும்‌ கேளுங்கள்‌: 
இஸ்ரயேலின்‌ கடவுள்‌ உங்களைத்‌ தம்மருகில்‌ வரச்செய்து, ஆண்டவரின்‌ 
திருவுறைவிடத்தல்‌ நீங்கள்‌ பணி செய்யவும்‌ மக்கள்‌ கூட்டமைப்பின்முன்‌ நின்று 
அவர்களுக்குச்‌ சேவை செய்யவும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலிருந்து உங்களைப்‌ 
பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா? 

அவர்‌ உன்னையும்‌ லேவியின்‌ புதல்வரின்‌ உன்‌ சகோதரர்‌ அனைவரையும்‌ தம்மருகில்‌ வரச்‌ 
செய்தாரே! இதனோடு குருத்துவத்தையும்‌ நாடுவீர்களோ? 

ஆதலால்‌ நீயும்‌ உன்‌ கூட்டத்தவரும்‌ ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள்‌: 
ஆரோனுக்கு எதிராக நீங்கள்‌ முறுமுறுப்பதற்கு அவர்‌ யார்‌? 

பின்‌ மோசே ஆளனுப்பி எலியாபின்‌ புதல்வர்‌ தாத்தானையும்‌ அபிராமையும்‌ அழைத்தார்‌. 
அவர்களோ, நாங்கள்‌ வர மாட்டோம்‌: 

இப்பாலை நிலத்தில்‌ எங்களைக்‌ கொல்லும்படி, பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடும்‌ 
நாட்டிலிருந்து எங்களைக்‌ கொண்டு வந்து, இப்போது எங்கள்மேல்‌ நீர்‌ உம்மை 
அதிகாரியாக்கிக்‌ கொள்வது அற்பமான காரியமா? 

மேலும்‌ பாலும்‌ தேனும்‌ வழிந்தோடும்‌ நாட்டிற்கு நீர்‌ எங்களைக்‌ கொண்டு வரவுமில்லை: 
திராட்சைத்‌ தோட்டங்களை எங்களுக்கு உரிமைச்‌ சொத்தாகக்‌ கொடுக்கவுமில்லை: 
இம்மனிதர்களின்‌ கண்களைப்‌ பிடுங்கி விடுவ்ரோ? நாங்கள்‌ வரவே மாட்டோம்‌ என்றனர்‌. 
மோசே கடூஞ்சினம்‌ கொண்டார்‌. அவர்‌ ஆண்டவரிடம்‌, இவர்கள்‌ படையலை ஏற்க 
வேண்டாம்‌: இவர்களிடமிருந்து ஒரு கழுதையைக்‌ கூட நான்‌ வாங்கியதில்லை: 
இவர்களில்‌ ஒருவனுக்கும்‌ நான்‌ தீங்கிழைத்ததில்லை என்றார்‌. 

பின்‌ மோசே கோராகிடம்‌, நீயும்‌ உன்‌ கூட்டத்தார்‌ எல்லாரும்‌-நீயும்‌ அவர்களும்‌ 
ஆரோனும்‌ நாளை ஆண்டவர்‌ திருமுன்‌ வந்து நில்லுங்கள்‌: 

உங்களுள்‌ ஒவ்வொருவனும்‌ தன்‌ தூப கலசத்தை எடுத்து, அதில்‌ தூபமிட்டு, ஆளுக்கு 
ஒன்றாக மொத்தம்‌ இருநூற்றைம்பது தூப கலசங்களை, ஆண்டவர்‌ திருமுன்‌ கொண்டு 
வரட்டும்‌. நீயும்‌ ஆரோனும்‌ உங்கள்‌ தூப கலசங்களைக்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. 
அவ்வாறே ஒவ்வொருவனும்‌ தன்‌ தூப கலசத்தை எடூத்துக்கொண்டான்‌: அவர்கள்‌ அவற்றில்‌ 
நெருப்பையும்‌ தூபத்தையும்‌ போட்டார்கள்‌: அவர்கள்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ 
நுழைவாயிலில்‌ மோசேயுடனும்‌ ஆரோனுடனும்‌ நின்றார்கள்‌. 

பின்‌ கோராகு மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதையும்‌ அவர்களுக்கெதிரே 
சந்திப்புக்கூடாரத்தின்‌ நுழைவாயிலில்‌ ஒன்று கூட்டினான்‌. ஆண்டவரின்‌ மாட்சி மக்கள்‌ 
கூட்டமைப்பு முழுவதற்கும்‌ தோன்றியது. 

ஆண்டவர்‌ மோசேயி டமும்‌ ஆரோனிடமும்‌, 

ஒரு நொடியில்‌ நான்‌ இவர்களை எரித்து விடும்படி இந்த மக்கள்‌ கூட்டமைப்பிலிருந்து 
உங்களைப்‌ பிரித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்றார்‌. 

அவர்களோ முகங்குப்புறவிழுந்து, கடவுளே! உடல்‌ பூண்ட உயிர்கள்‌ அனைத்துக்கும்‌ 
கடவுளே! ஒரேயொருவன்‌ பாவம்‌ செய்திருக்க மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதன்‌ மீதும்‌ நீர்‌ 
சினங்கொள்வது ஏன்‌? என்றனர்‌. 


27. 


28. 


29. 


30. 


SIM 


324 


39; 


34. 


35. 


36. 
24^ 


38. 


29. 


40. 


41. 


31 


உடனே ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 

கோராகு, தாத்தான்‌, அபிராம்‌ ஆகியோரின்‌ கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி 
மக்கள்‌ கூட்டமைப்பிடம்‌ சொல்‌ என்றார்‌. 

மோசே எழுந்து தாத்தானிடமும்‌ அபிராமிடமும்‌ போனார்‌: இஸ்ரயேல்‌ மூப்பர்‌ அவருக்குப்‌ 
பின்னால்‌ சென்றனர்‌. 

அவர்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிடம்‌, இந்தப்‌ பொல்லாத மனிதரின்‌ பாவங்களோடூ சேர்ந்து 
நீங்கள்‌ அழிக்கப்படாதபடி அவர்கள்‌ கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை 
வேண்டுகிறேன்‌: அவர்களுக்குரிய எதையும்‌ தொட வேண்டாம்‌ என்றார்‌. 

அவ்வாறே கோராகு, தாத்தான்‌, அபிராம்‌ ஆகியோரின்‌ கூடாரத்தை விட்டூ அவர்கள்‌ 
அகன்றனர்‌: தாத்தானும்‌ அபிராமும்‌ வெளியே வந்து தங்கள்‌ மனைவியர்‌, புதல்வர்‌, 
குழந்தைகளோடு தங்கள்‌ கூடாரங்களின்‌ வாயிலருகில்‌ நின்றனர்‌. 

மோசே கூறியது: இப்பணிகளையெல்லாம்‌ செய்யும்படி ஆண்டவர்‌ என்னை 
அனுப்பியிருக்கிறார்‌, இது என்‌ சொந்த விருப்பம்‌ அல்ல என்பதை இதன்மூலம்‌ அறிந்து 
கொள்வீர்கள்‌. 

எல்லா மனிதரும்‌ சாவதுபோல்‌ இம்மனிதரும்‌ செத்தால்‌ அல்லது எல்லா மனிதருக்கும்‌ 
விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால்‌ ஆண்டவர்‌ என்னை அனுப்பியிருக்கவில்லை 
என்பது பொருள்‌. 

ஆனால்‌ ஆண்டவர்‌ புதுமையான ஒன்றைச்‌ செய்தால்‌ நிலம்‌ தன்‌ வாயைத்‌ திறந்து 
அவர்களையும்‌ அவர்களுக்குரிய அனைத்தையும்‌ விழுங்கிவிட, அவர்கள்‌ உயிரோடு 
பாதாளத்துக்குள்‌ இறங்கினால்‌ அப்போது, இம்மனிதர்‌ ஆண்டவரை இழிவுபடுத்தி 
விட்டார்கள்‌ என்பதை நீங்களும்‌ அறிந்துகொள்வீர்கள்‌. 

இவ்வார்த்தைகளையெல்லாம்‌ அவர்‌ பேசி முடிந்ததும்‌ அவர்கள்‌ அடியிலிருந்த தரை 
பிளந்தது: 

தரை தன்‌ வாயைத்‌ திறந்து, அவர்களை அவர்கள்‌ வீட்டாரோடும்‌ கோராகைச்‌ சேர்ந்த 
மனிதர்களோடும்‌ அவர்கள்‌ உடைமைகளோடும்‌ விழுங்கிவிட்டது. 

இவ்வாறு, அவர்களும்‌ அவர்களைச்‌ சேர்ந்த அனைவரும்‌ உயிரோடு பாதாளத்துக்குள்‌ 
இறங்கினர்‌: தரை தன்‌ வாயை மூடிக்கொண்டது: சபையிலிருந்து அவர்கள்‌ அழிந்து 
போயினர்‌. 

அவர்களின்‌ கூக்குரல்‌ கேட்டு அவர்களைச்‌ சுற்றியிருந்த இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌, 
நம்மையும்‌ தரை விழுங்கி விடக்கூடாதே என்று அஞ்சியோடினர்‌. 

பின்பு, ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம்‌ காட்டிய இரு நூற்றைம்பது 
மனிதரையும்‌ விழுங்கிவிட்டது. 

பின்னர்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

எரிநெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால்‌ கொட்டிவிடுூம்படி 
குருவாகிய ஆரோன்‌ மகன்‌ எலயாசரிடம்‌ சொல்‌. 

ஏனெனில்‌ அவை புனிதமானவை: பாவம்‌ செய்த இந்த மனிதர்களின்‌ தூபகலசங்கள்‌, 
அவர்களது உயிர்‌ பறிக்கப்பட்டுவிட்டதால்‌, தூய்மையாக்கப்பட்டுவிட்டன: அவை பீடத்தை 
மூடும்‌ தகடுகளாக அடிப்பு வேலையால்‌ செய்யப்படட்டும்‌: அவற்றை அவர்கள்‌ ஆண்டவர்‌ 
திருமுன்‌ கொண்டு வந்தார்கள்‌: ஆகவேதான்‌ அவை புனிதமானவை: இங்ஙனம்‌ அவை 
இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ஓர்‌ அடையாளமாக இருக்கும்‌. 

அதன்படியே குரு எலயாசர்‌ எரிக்கப்பட்டவர்கள்‌ கொண்டு வந்திருந்த வெண்கலத்‌ 
தூபகலசங்களை எடுத்தார்‌: பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாகச்‌ 
செய்யப்பட்டன. 

இது இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ஒரு நினைவுச்‌ சின்னம்‌: இதனால்‌ ஆரோன்‌ வழித்‌ 
தோன்றியிராத எவனும்‌ கோராகையும்‌ அவன்‌ கூட்டத்தவரையும்‌ போன்று ஆகிவிடாதபடி 
ஆண்டவர்‌ திருமுன்‌ தூபங்காட்டுவதற்கு நெருங்கி வரத்‌ துணியான்‌: மோசே மூலம்‌ 
ஆண்டவர்‌ எலயாசருக்குச்‌ சொன்னதும்‌ அதுவே. 

ஆயினும்‌ மறுநாளில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுதும்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ எதிராக முறுமுறுத்து, ஆண்டவரின்‌ மக்களை நீங்கள்‌ கொன்றுவிட்டீர்கள்‌ 
என்றனர்‌. 


42. 


47. 


46. 
49. 


50. 


32 


மக்கள்‌ கூட்டமைப்பு மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ எதிராகக்‌ கூடி வந்தபோது அவர்கள்‌ 
சந்திப்புக்‌ கூடாரத்தை நோக்கித்‌ திரும்பினர்‌: உடனே மேகம்‌ அதை மூடியது, 
ஆண்டவரின்‌ மாட்சி தோன்றியது. 

மோசேயும்‌ ஆரோனும்‌ சந்திப்புக்கூடாரத்தின்‌ முன்‌ பக்கத்திற்கு வந்தார்கள்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ உரைத்தது: 

நான்‌ இந்த மக்கள்‌ கூட்டமைப்பை ஒரு நொடியில்‌ எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள்‌ 
விலகிக்கொள்ளுங்கள்‌. மோசேயும்‌ ஆரோனும்‌ முகங்குப்புற விழுந்தனர்‌. 

மோசே ஆரோனிடம்‌, உன்‌ தூபகலசத்தைப்‌ பலிபீடத்திலிருந்து எடூத்து அதில்‌ 
நெருப்பையும்‌ தூபத்தையும்‌ போட்டு விரைவாக அதனை மக்கள்‌ கூட்டமைப்பினரிடம்‌ 
கொண்டு போய்‌ அவர்களுக்காகக்‌ கறை நீக்கம்‌ செய்‌: ஆண்டவரிடமிருந்து கடுஞ்சினம்‌ 
புறப்பட்டுவிட்டது கொள்நோய்‌ தொடங்கிவிட்டது என்றார்‌. 

மோசே சொன்னபடியே ஆரோன்‌ தூபகலசத்தை எடுத்துக்‌ கொண்டு சபை நடுவே 
ஓடினார்‌: அந்தோ, மக்களிடையே கொள்ளை நோய்‌ ஏற்கெனவே தொடங்கிவிட்டது. 
அவர்‌ தூபம்‌ போட்டு மக்களுக்காகக்‌ கறை நீக்கம்‌ செய்தார்‌. 

அவர்‌ இறந்தோர்க்கும்‌ வாழ்ந்தோர்க்கும்‌ இடையே நின்றார்‌: கொள்ளைநோய்‌ நின்றது. 
அப்போது கோராகின்‌ செயல்முன்னிட்டு இறந்தோர்‌ தவிர அக்கொள்ளைநோயால்‌ 
இறந்தோர்‌ பதினாலியிரத்து எழுநூறு பேர்‌. 

கொள்ளைநோய்‌ நின்றதும்‌ ஆரோன்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தின்‌ நுழைவாயிலருகில்‌ 
மோசேயிடம்‌ திரும்பி வந்தார்‌. 


அதிகாரம்‌ 17 


10. 


11. 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ நீ பேசு: மூதாதையர்‌ குலம்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒரு கோல்‌ வீதம்‌ 
அவர்கள்‌ தலைவர்களிடம்‌ தங்கள்‌ மூதாதையர்‌ குலங்களுக்கேற்பப்‌ பன்னிரண்டு 
கோல்களைப்‌ பெற்றுக்‌ கொள்‌: ஒவ்வொருவன்‌ பெயரையும்‌ அவன்‌ கோலின்‌ மேல்‌ எழுது: 
ஆரோன்‌ பெயரை லேவியின்‌ கோலின்‌ மேல்‌ எழுது: இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர்‌ 
குலத்‌ தலைவனுக்கும்‌ ஒரு கோல்‌ இருக்கும்‌. 

பின்‌ அவற்றைச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தில்‌ நான்‌ உன்னைச்‌ சந்திக்கும்‌ 
உடன்படிக்கைப்பேழை முன்‌ வைப்பாய்‌. 

நான்‌ தெரிந்து கொள்பவரின்‌ கோல்‌ துளிர்க்கும்‌. இங்ஙனம்‌ உங்களுக்கெதிராக 
முறுமுறுக்கிற இஸ்ரயேல்‌ மக்களின்‌ முறுமுறுப்புக்களை என்‌ முன்னின்று ஒழித்து விடுவேன்‌. 
மோசே இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ பேசினார்‌: ஒரு தலைவனுக்கு ஒன்று வீதம்‌ அவர்கள்‌ 
மூதாதையர்‌ குலங்களுக்கேற்பப்‌ பன்னிரு கோல்களை அவர்கள்‌ தலைவர்கள்‌ அவரிடம்‌ 
கொடுத்தனர்‌: அவர்கள்‌ கோல்களுள்‌ ஆரோன்‌ கோலும்‌ இருந்தது. 

மோசே அந்தக்‌ கோல்களை உடன்படிக்கைக்‌ கூடாரத்தினுள்‌ ஆண்டவர்‌ திருமுன்‌ 
வைத்தார்‌. 

மறுநாள்‌ மோசே உடன்படிக்கைக்‌ கூடாரத்தினுள்‌ சென்றார்‌: லேவிகுலத்துக்காக 
இருந்த ஆரோனின்‌ கோல்‌ துளிர்‌ விட்டிருந்தது: அது துளிர்த்துப்‌ பூத்து வாதுமைப்‌ 
பழங்களைத்‌ தாங்கியிருந்தது. 

பின்னர்‌ மோசே ஆண்டவர்‌ முன்னின்று எல்லாக்‌ கோல்களையும்‌ எடுத்து வெளியே 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரிடமும்‌ கொண்டு வந்தார்‌: அவர்கள்‌ பார்த்தார்கள்‌: ஒவ்வொரு 
தலைவனும்‌ தன்‌ கோலை எடுத்துக்‌ கொண்டான்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, ஆரோன்‌ கோலைத்‌ திரும்ப எடூத்து உடன்படிக்கைப்‌ பேழை 
முன்‌ வை: எனக்கு எதிராகக்‌ கிளர்ந்தெழுவோர்‌ சாகாதபடி அவர்கள்‌ முறுமுறுப்புகளை 
என்‌ முன்னின்று நீ ஒழித்துவிட்டதற்கு ஓர்‌ அடையாளமாக அது வைக்கப்படட்டும்‌ என்றார்‌. 
அப்படியே மோசே செய்தார்‌: ஆண்டவர்‌ தமக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்தார்‌. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ மோசேயிடம்‌, இதோ நாங்கள்‌ மடிந்தோம்‌, நாங்கள்‌ அழிந்தோம்‌, 
அனைவரும்‌ அழிந்தே போனோம்‌: 


13. 


33 


நெருங்கி வருகிற எவனும்‌, அதாவது ஆண்டவரின்‌ திருஉறைவிடத்தை நெருங்கி வருகிற 
எவனும்‌ செத்தே போவான்‌: நாங்கள்‌ அனைவரும்‌ சாகத்தான்‌ வேண்டுமா? என்றனர்‌. 


அதிகாரம்‌ 18 


ls 


10. 


IT 


12. 


I3. 


14. 
15. 


பின்னர்‌ ஆண்டவர்‌ ஆரோனிடம்‌ கூறியது: நீயும்‌ உன்‌ புதல்வரும்‌ உன்னோடிருக்கும்‌ உன்‌ 
மூதாதையர்‌ வீட்டாரும்‌ திருஉறைவிடம்‌ தொடர்பான குற்றத்தைச்‌ சுமப்பீர்கள்‌: உங்கள்‌ 
குருத்துவம்‌ தொடர்பான குற்றத்தையோ நீயும்‌ உன்னோடிருக்கும்‌ உன்‌ புதல்வரும்‌ 
சுமப்பீர்கள்‌. 2. மூதாதையர்‌ குலமான லேவிக்‌ குலத்திலுள்ள உன்‌ சகோதரரையும்‌ 
உன்னுடன்‌ கூட்டிக்கொண்டு வர வேண்டும்‌: அவர்கள்‌ உங்களோடு சேர்ந்து, நீயும்‌ 
உன்னோடிருக்கும்‌ உன்‌ புதல்வரும்‌ உடன்படிக்கைக்கூடாரத்தின்‌ முன்நிற்கும்போது 
உங்களுக்கு உதவி செய்யட்டும்‌. 

அவர்கள்‌ உங்களுக்கு உதவி செய்து, கூடாரத்தின்‌ அனைத்துக்‌ கடமைகளையும்‌ 
கவனித்துக்‌ கொள்வார்கள்‌: ஆனால்‌ நீங்களும்‌ அவர்களோடு சாகாதபடி, 
திருஉறைவிடத்தின்‌ பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள்‌ நெருங்குமாறு 
அனுமதிக்க வேண்டாம்‌. 

அவர்கள்‌ உங்களோடூ சேர்ந்து சந்திப்புக்கூடாரத்தையும்‌ கூடாரத்தின்‌ அனைத்து 
வேலைகளையும்‌ கவனித்துக்‌ கொள்வார்கள்‌: வேறு எவரும்‌ உங்களருகில்‌ வரலாகாது. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ மேல்‌ இனி என்றுமே சினம்‌ இராதபடி திருஉறைவிடத்தின்‌ 
கடமைகளையும்‌ பலிபீடத்தின்‌ கடமைகளையும்‌ நீங்களே கவனித்துக்கொள்ள வேண்டும்‌. 
இதோ! உங்கள்‌ சகோதரராகிய லேவியரை இஸ்ரயேல்‌ மக்களிலிருந்து நான்‌ 
தெரிந்தெடுத்தேன்‌: சந்திப்புக்கூடார வேலை செய்ய அவர்கள்‌ உங்களுக்கென 
ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவர்‌. 

நீயும்‌ உங்களோடிருக்கும்‌ உன்‌ புதல்வரும்‌ உங்கள்‌ குருத்துவத்திற்கு உரியதை, அதாவது 
பலிபீடம்‌ தொடர்பான அனைத்தையும்‌ தொங்கு திரைக்குள்‌ இருப்பதையும்‌ கவனித்து 
க்கொள்ளுங்கள்‌: நீங்கள்‌ பணிபுரியும்படி உங்கள்‌ குருத்துவத்தையும்‌ ஒரு 
கொடையாகவே தருகிறேன்‌: அவற்றை நெருங்குகிற வேறு எவனும்‌ கொல்லப்படுவான்‌. 
மேலும்‌ ஆண்டவர்‌ ஆரோனிடம்‌ கூறியது: இதோ எனக்கென உயர்த்திப்‌ படைக்கப்படும்‌ 
படையல்களில்‌ உன்‌ பொறுப்பில்‌ காக்கப்படும்‌ எதையும்‌, அதாவது இஸ்ரயேல்‌ மக்களின்‌ 
அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள்‌ அனைத்தையும்‌ உங்களுக்குத்‌ தந்து விட்டேன்‌: இது 
உனக்கும்‌ உன்புதல்வருக்கும்‌ என்றுமுள்ள நியமமாக விளங்கும்‌. 

நெருப்புக்குட்படாத மிகப்‌ புனிதமான பொருள்களில்‌ உனக்குரியது இதுவே: அவர்கள்‌ 
எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின்‌ படையல்‌, உணவுப்‌ படையல்‌, பாவம்‌ போக்கும்‌ 
படையல்‌, குற்ற நீக்கப்படையல்‌ ஒவ்வொன்றும்‌ உனக்கும்‌ உன்‌ புதல்வருக்கும்‌ மிகவும்‌ 
புனிதமானவை. 

மிகவும்‌ தூய்மையான தலத்தில்‌ நீ அதனை உண்பாய்‌: ஆண்மகன்‌ ஒவ்வொருவனும்‌ 
அதனின்று உண்ணலாம்‌: அது உனக்குப்‌ புனிதமானது. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ உயர்த்திப்‌ படைக்கும்‌ படையல்களும்‌ அவர்களின்‌ அனைத்து ஆரத்திப்‌ 
படையல்களும்‌ உன்னுடையவையே: இது உனக்கும்‌ உன்னோடிருக்கும்‌ உன்‌ புதல்வர்‌ 
புதல்வியருக்கும்‌ என்றுமுள நியமமாக விளங்கும்‌. உன்‌ வீட்டில்‌ தீட்டுப்படாத 
ஒவ்வொருவரும்‌ அதிலிருந்து உண்ணலாம்‌. 

உயர்தர எண்ணெய்‌, உயர்தரத்‌ திராட்சை இரசம்‌, உயர்தரத்‌ தானியம்‌ அனைத்தையும்‌ 
அவர்கள்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்தும்‌ முதற்பலன்களையும்‌ நான்‌ உனக்குத்‌ தருகிறேன்‌. 
அவர்களது நிலத்தின்‌ முதற்கனிகளாக அவர்கள்‌ ஆண்டவரிடம்‌ கொண்டூ வரும்‌ அனைத்து 
ம்‌ உன்னுடையதே: உன்‌ வீட்டில்‌ தீட்டுப்படாத ஒவ்வொருவரும்‌ அதிலிருந்து உண்ணலாம்‌. 
இஸ்ரயேலில்‌ அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்‌ ஒவ்வொன்றும்‌ உன்னுடையதாக இருக்கும்‌. 
மனிதராயினும்‌ விலங்காயினும்‌ முதலில்‌ கருப்பை திறக்கும்‌ அனைத்திலும்‌ அவர்கள்‌ 
ஆண்டவருக்குப்‌ படைக்கின்ற ஒவ்வொன்றும்‌ உன்னுடையது: ஆயினும்‌ மனிதரில்‌ 


16. 


I4 


18. 


19. 


20. 


ZB 


22. 


25. 


24. 


25. 
20. 


215 


28; 


29. 


30. 


31. 


34 


தலைப்பேறானவனை நீ மீட்டுக்கொள்வாய்‌: தீட்டான விலங்கின்‌ தலையீற்றையும்‌ நீ மீட்க 
வேண்டும்‌. 

ஒரு மாத காலத்தில்‌ நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின்‌ மீட்புத்தொகை தூயகச்‌ 
செக்கேல்‌ நிறைப்படி ஐந்து வெள்ளிக்‌ காசுகள்‌ என்று விலை குறிப்பாய்‌: அது பன்னிரண்டு 
கிராம்‌ ஆகும்‌. 

ஆனால்‌ மாடு, ஆடு, வெள்ளாடு இவற்றின்‌ தலையீற்றை நீ மீட்க வேண்டாம்‌: அவை 
புனிதமானவை. அவற்றின்‌ இரத்தத்தை நீ பலிபீடத்தின்மேல்‌ தெளிப்பாய்‌: அவற்றின்‌ 
கொழுப்பை நெருப்புப்‌ பலியாக்குவாய்‌: அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக 
விளங்கும்‌. 

ஆரத்திப்‌ படையலாக அளிக்கப்படும்‌ இறைச்சியான அவற்றின்‌ மார்பகமும்‌ 
முன்னந்தொடையும்‌ உன்னைச்‌ சேரும்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ படைக்கும்‌ புனிதப்படையல்கள்‌ 
அனைத்தையும்‌ நான்‌ உனக்கும்‌ உன்னோடிருக்கும்‌ உன்‌ புதல்வர்‌ புதல்வியருக்கும்‌ 
என்றுமுள நியமமாகத்‌ தருகிறேன்‌: இது உனக்கும்‌ உன்னோடிருக்கும்‌ உன்வழி மரபுக்கும்‌ 
ஆண்டவர்‌ திருமுன்‌ என்றுமுள உப்பு உடன்படிக்கை ஆகும்‌. 

மேலும்‌ ஆண்டவர்‌ ஆரொனிடம்‌ கூறியது: அவர்கள்‌ நாட்டில்‌ உனக்கு உரிமைச்‌ சொத்து 
ஏதமில்லை, அவர்களிடையே உனக்குப்‌ பங்கும்‌ இல்லை: இஸ்ரயேல்‌ மக்களிடையே 
உனக்குப்‌ பங்கும்‌ உரிமைச்‌ சொத்தும்‌ நானே. 

இஸ்ரயேலின்‌ பத்திலொன்று அனைத்தையும்‌ லேவியருக்கு உரிமைச்‌ சொத்தாகத்‌ 
தந்திருக்கிறேன்‌: சந்திப்புக்‌ கூடாரப்‌ பணியில்‌ அவர்கள்‌ ஏற்கும்‌ பங்கிற்கு இதுவே 
கைம்மாறு, 

இது முதல்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தருகில்‌ வர வேண்டாம்‌: வந்தால்‌ 
அவர்கள்‌ பாவம்‌ சுமந்து மாள்வர்‌. 

ஆனால்‌ லேவியர்‌ சந்திப்புக்கூடாரத்தில்‌ பணி செய்வர்‌: அவர்கள்‌ குற்றம்‌ அவர்கள்‌ 
மேலேயே இருக்கும்‌: உங்கள்‌ தலைமுறைதோறும்‌ இது என்றுமுள நியமமாக விளங்கும்‌: 
இஸ்ரயேல்‌ மக்களிடையே அவர்களுக்கு உரிமைச்‌ சொத்தாக ஏதுமில்லை. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ படைக்கும்‌ படையலின்‌ பத்தில்‌ ஒன்றை 
நான்‌ லேவியருக்கு உரிமைச்‌ சொத்தாகக்‌ கொடுத்தேன்‌: எனவே இஸ்ரயேல்‌ 
மக்களிடையே அவர்களுக்கு உரிமைச்‌ சொத்து ஏதுமில்லை என்று அவர்களைக்‌ குறித்துக்‌ 
கூறினேன்‌. 

பின்னர்‌, ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

நீ லேவியரிடம்‌ சொல்ல வேண்டியது: நான்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து உங்களுக்கு 
உரிமைச்‌ சொத்தாகத்‌ தந்த பத்திலொன்றை அவர்களிடமிருந்து நீங்கள்‌ எடுக்கும்போது, 
நீங்களும்‌ அதிலிருந்து ஒரு படையலை, அதாவது, பத்திலொன்றிலிருந்து பத்திலொன்றை 
ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ படைக்க வேண்டும்‌. 

அவ்வாறளிக்கும்‌ உங்கள்‌ படையல்‌ போரடிக்கும்‌ களத்தின்‌ தானியமாகவும்‌ திராட்சைப்‌ பழ 
ஆலையின்‌ இரசமாகவும்‌ கருதப்படும்‌. 

அப்படியே நீங்களும்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து பெற்றுக்‌ கொள்ளுகின்ற உங்கள்‌ 
பத்திலொன்று அனைத்திலுமிருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ 
படைப்பீர்கள்‌: இவ்வாறு வரும்‌ ஆண்டவரின்‌ படையலை குரு ஆரோனுக்குக்‌ 
கொடுப்பீர்கள்‌. 

உங்களுக்கு வரும்‌ கொடைகள்‌ அனைத்திலும்‌ மிகச்‌ சிறந்ததும்‌ தூய்மையானது 
மானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ படைக்கும்‌ படையலாக அளிக்க வேண்டும்‌. 

எனவே நீ அவர்களிடம்‌ சொல்ல வேண்டியது, அதிலிருந்து மிகச்‌ சிறப்பானதை நீங்கள்‌ 
படைத்தபின்‌ மீதியானது லேவியருக்குப்‌ போரடிக்கும்‌ களத்தினின்றும்‌ திராட்சைப்‌ பழ 
ஆலையினின்றும்‌ வர வேண்டியவையாகக்‌ கருதப்படும்‌: 

அதனை எவ்விடத்திலும்‌ நீங்களும்‌ உங்கள்‌ வீட்டாரும்‌ உண்ணலாம்‌: அது 
சந்திப்புக்கூடாரத்தில்‌ நீங்கள்‌ செய்யும்‌ பணிக்காக வரும்‌ கைம்மாறு ஆகும்‌. 


32. 


22 


நீங்கள்‌ அதில்‌ மிகச்‌ சிறப்பானதை படைப்பதால்‌ இந்தக்‌ காரியத்தில்‌ உங்கள்மேல்‌ பாவம்‌ 
இராது: நீங்கள்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ புனிதப்‌ பொருள்களைத்‌ தீட்டுப்படுத்தாதிருங்கள்‌, 
இல்லையேல்‌ சாவீர்கள்‌. 


அதிகாரம்‌ 19 


10. 


1]. 
12. 


13. 


14. 


15. 


Lr 


பின்னும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌ கூறியது: 

ஆண்டவர்‌ கட்டளையிட்ட சட்டவிதிமுறை இதுவே: பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை 
உன்னிடம்‌ கொண்டு வரும்படி இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: அது குறையற்றதும்‌ 
ஒருபோதும்‌ நுகம்‌ சுமக்காததுமாய்‌ இருக்கட்டும்‌. 

அதை நீ குரு எலயாசரிடம்‌ கொடுப்பாய்‌: அது பாளையத்துக்கு வெளியே எடுத்து 
ச்செல்லப்பட்டு அவன்‌ முன்னிலையில்‌ அடிக்கப்படும்‌: 

எலயாசர்‌ தன்‌ விரலினால்‌ அதன்‌ இரத்தத்தில்‌ கொஞ்சத்தை எடுத்து 
சந்திப்புக்கூடாரத்திற்கு முன்புறம்‌ ஏழு முறை தெளிப்பான்‌. 

அந்தக்‌ கிடாரி அவன்‌ முன்னிலையில்‌ சுட்டெரிக்கப்படும்‌: அதன்‌ தோல்‌, தசை, இரத்தம்‌ 
ஆகியவையும்‌ சாணியுடன்‌ சுட்டெரிக்கப்படும்‌: 

அப்போது குரு கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல்‌ ஆகியவற்றை எடுத்து 
எரிக்கப்படும்‌ கிடாரி மேல்‌ போடுவான்‌. 

பின்‌ குரு தன்‌ உடைகளைத்‌ துவைத்துத்‌ தண்ணீரில்‌ குளிப்பான்‌: அதன்‌ பின்னர்தான்‌ 
அவன்‌ பாளைத்தினுள்‌ வர வேண்டும்‌: அந்த மாலைவரை குரு தீட்டூப்பட்டவனாயிருப்பான்‌. 
கிடாரியைச்‌ சுட்டெரிக்கிறவனும்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்துத்‌ தண்ணீரில்‌ குளிப்பான்‌: 
அவனும்‌ மாலைவரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்‌. 

தீட்டுப்படாத ஒருவன்‌ கிடாரியின்‌ சாம்பலைக்‌ கூட்டி அதைப்‌ பாளையத்துக்கு வெளியே 
ஒரு தூய்மையான இடத்தில்‌ கொட்டி வைப்பான்‌: அது இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும்‌ தண்ணீருக்காக வைக்கப்படும்‌: அது பாவ 
நீக்கத்திற்காகப்‌ பயன்படும்‌. 

கிடாரியின்‌ சாம்பலை அள்ளிக்‌ கூட்டுகிறவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைப்பான்‌: அவன்‌ 
மாலைவரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்‌. இது இஸ்ரயேல்‌ மக்களுக்கும்‌ அவர்களிடையே 
தங்கும்‌ அயல்நாட்டவருக்கும்‌ என்றுமுள நியமமாக விளங்கும்‌. 

மனிதப்‌ பிணத்தைத்‌ தொடுபவன்‌ எவனும்‌ ஏழு நாள்களுக்குத்‌ தீட்டுப்பட்டி ருப்பான்‌. 
மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ அவன்‌ தன்னைத்‌ தண்ணீரால்‌ தூய்மையாக்கிக்‌ 
கொள்வான்‌: இங்ஙனம்‌ அவன்‌ தூய்மையாயிருப்பான்‌: ஆனால்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ 
நாளிலும்‌ அவன்‌ தன்னைத்‌ தூய்மைப்படுத்தவில்லையெனில்‌ அவன்‌ தூய்மையடையான்‌. 
பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின்‌ உடலைத்‌ தொட்டபின்‌, 
தன்னைத்‌ தூய்மைப்படுத்திக்‌ கொள்ளாதவன்‌ எவனோ அவன்‌ ஆண்டவரின்‌ 
திருஉறைவிடத்தைத்‌ தீட்டுப்படுத்துகிறான்‌: அந்த ஆள்‌ இஸ்ரயேலிடமிருந்து விலக்கப்பட 
வேண்டும்‌: ஏனெனில்‌ தீட்டுக்கழிக்கும்‌ தண்ணீர்‌ அவன்‌ மேல்‌ ஊற்றப்படவில்லை, அவன்‌ 
தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான்‌: அவன்‌ தீட்டு இன்னும்‌ அவன்‌ மேலிருக்கிறது. 
கூடாரத்தில்‌ ஒரு மனிதன்‌ இறக்கும்‌ போது இதுவே சட்டம்‌. அதனுள்‌ வரும்‌ 
ஒவ்வொருவனும்‌ அதில்‌ இருக்கும்‌ ஒவ்வொருவனும்‌ ஏழு நாள்கள்‌ தீட்டுப்பட்டவனாகவே 
இருப்பான்‌. 

அத்துடன்‌ இறுக மூடப்படாமல்‌ திறந்திருக்கும்‌ பாத்திரம்‌ எதுவும்‌ தீட்டுப்பட்டதாகும்‌. 16. 
திறந்த வெளியில்‌ ஒருவன்‌ வாளால்‌ கொல்லப்பட்டவனையோ, தானாகச்‌ 
செத்தவனையோ, மனித எலும்பையோ, கல்லறையையோ தொட்டால்‌ அவன்‌ ஏழு 
நாள்கள்‌ தீட்டுப்பட்டவனாயிருப்பான்‌. 

தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம்‌ போக்கும்‌ பலியின்‌ சாம்பலில்‌ 
அவர்கள்‌ கொஞ்சம்‌ எடுப்பர்‌: ஒரு பாத்திரத்தில்‌ ஊற்று நீரை முகந்து அதில்‌ சாம்பலை 
இடுவர்‌: 


18. 


19. 


20. 


EAR 


24. 


36 


தூய்மையாயிருக்கும்‌ ஒருவன்‌ ஈசோப்பை எடுத்து அதைத்‌ தண்ணீரில்‌ தோய்த்துக்‌ 
கூடாரம்‌, அதன்‌ பாத்திரங்கள்‌ மேலும்‌ அங்கிருக்கும்‌ ஆள்கள்‌ மேலும்‌ எலும்பையோ, 
கொலையுண்டவனையோ, தானாகச்‌ செத்தவனையோ, கல்லறையையோ தொட்டவன்‌ 
மேலும்‌ தெளிக்க வேண்டும்‌: 

தூய்மையாயிருப்பவன்‌ தீட்டுப்பட்டவன்‌ மேல்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌ ஏழாம்‌ நாளிலும்‌ 
தெளிப்பான்‌: இங்ஙனம்‌ ஏழாம்‌ நாள்‌ இவன்‌ அவனைத்‌ தூய்மைப்படுத்துவான்‌: 
தூய்மைப்படுத்தியவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைத்துத்‌ தண்ணீரில்‌ குளிப்பான்‌: மாலையில்‌ 
அவன்‌ தூய்மையாகிவிடுவான்‌. 

ஆனால்‌ தீட்டூப்பட்டிருந்தும்‌ தன்னைத்‌ தூய்மைப்படுத்தாதவன்‌ ஆண்டவரின்‌ 
திருஉறைவிடத்தைக்‌ கறைப்படுத்திவிட்டபடியால்‌ சபையிலிருந்து விலக்கப்படுவான்‌: 
ஏனெனில்‌ தீட்டுக்கழிக்கும்‌ தண்ணீர்‌ அவன்‌ மேல்‌ ஊற்றப்படவில்லை, அவன்‌ 
தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான்‌. 

இது அவர்களுக்கு என்றுமுள நியமமாக விளங்கும்‌: தீட்டுக்‌ கழிக்கும்‌ தண்ணீரைத்‌ 
தெளிப்பவன்‌ தன்‌ உடைகளைத்‌ துவைக்க வேண்டும்‌: தீட்டுக்‌ கழிக்கும்‌ தண்ணீரைத்‌ 
தொடுபவன்‌ மாலை வரை தீட்டூப்பட்டவனாயிருப்பான்‌. 

தீட்டுப்பட்டவன்‌ தொடுவதெல்லாம்‌ தீட்டூப்பட்டதாகவே இருக்கும்‌: அதனைத்‌ 
தொடுபவன்‌ எவனும்‌ மாலைவரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்‌. 


அதிகாரம்‌ 20 


l. 


1l. 


12. 


முதல்‌ மாதத்தில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதும்‌ சீன்‌ பாலைநிலத்துக்கு 
வந்தது: மக்கள்‌ காதேசில்‌ தங்கினர்‌. மிரியாம்‌ அங்கே இறந்து அங்கேயே அடக்கம்‌ 
செய்யப்பட்டாள்‌. 

அப்போது மக்கள்‌ கூட்டமைப்புக்குத்‌ தண்ணீர்‌ இல்லாதிருந்தது: அவர்கள்‌ மோசேக்கும்‌ 
ஆரோனுக்கும்‌ எதிராக ஒன்று கூடினர்‌. 

மக்கள்‌ மோசேயுடன்‌ வாதாடிக்‌ கூறியது: ஆண்டவர்‌ திருமுன்‌ எங்கள்‌ சகோதரர்கள்‌ 
மாண்டபோது நாங்களும்‌ மாண்டிருந்தால்‌ நலமாயிருந்திருக்குமே! 

ஆண்டவரின்‌ சபையை இந்தப்‌ பாலைநிலத்துக்கு நீங்கள்‌ கொண்டு வந்தது ஏன்‌? 
நாங்களும்‌ எங்கள்‌ கால்நடைகளும்‌ இங்குச்‌ சாகவேண்டுமென்றா? 

இந்தக்‌ கொடிய இடத்துக்கு அழைத்துவர, எங்களை எகிப்திலிருந்து வெளியேறபப்‌ 
பண்ணினது ஏன்‌? தானிய நிலம்‌, அத்தி மரங்கள்‌, திராட்சைக்‌ கொடிகள்‌, மாதுளைச்‌ 
செடிகள்‌ எவையுமே இங்கு இல்லை: குடிப்பதற்குத்‌ தண்ணீரும்‌ இல்லையே! 

பின்‌, மோசேயும்‌ ஆரோனும்‌ சபைக்கு முன்னின்று சந்திப்புக்கூடாரத்தின்‌ 
நுழைவாயிலுக்குச்‌ சென்று முகங்குப்புற விழுந்தனர்‌. ஆண்டவரின்‌ மாட்சி அவர்களுக்குத்‌ 
தோன்றியது. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 

கோலை எடுத்துக்‌ கொள்‌: நீயும்‌ உன்‌ சகோதரன்‌ ஆரோனும்‌ மக்கள்‌ கூட்டமைப்பைக்‌ 
கூடிவரச்‌ செய்யுங்கள்‌: அவர்கள்‌ பார்வையில்‌ பாறைத்‌ தண்ணீரைத்‌ தரும்படி அதனிடம்‌ 
பேசுங்கள்‌: இவ்வாறு அவர்களுக்காகப்‌ பாறையிடமிருந்து நீங்கள்‌ தண்ணீர்‌ பெறுவீர்கள்‌: 
மக்கள்‌ கூட்டமைப்புக்கும்‌ அவர்கள்‌ கால்நடைகளுக்கும்‌ குடிக்கக்‌ கொடுப்பீர்கள்‌ 
என்றார்‌. 

அவர்‌ கட்டளைப்படியே மோசே ஆண்டவர்‌ திருமுன்னின்று கோலை எடுத்தார்‌. 
மோசேயும்‌ ஆரோனும்‌ பாறைக்கு முன்பாகச்‌ சபையை ஒன்று கூட்டினர்‌. மோசே 
அவர்களிடம்‌, கலகக்காரரே, இப்போது கேளுங்கள்‌, இப்பாறையிலிருந்து உங்களுக்குத்‌ 
தண்ணீர்‌ வரவழைக்க எங்களால்‌ கூடுமா? என்று கேட்டார்‌. 

பின்‌ மோசே தம்‌ கையை ஓங்கித்‌ தம்‌ கோலால்‌ பாறையை இருமறை அடித்தார்‌: தண்ணீர்‌ 
தாராளமாக வந்தது, மக்கள்‌ கூட்டமைப்பினரும்‌ அவர்கள்‌ கால்நடைகளும்‌ குடித்தனர்‌. 
ஆண்டவரோ மோசேயிடமும்‌ ஆரோனிடமும்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பார்வையில்‌ நான்‌ 
தூயவராக விளங்கும்படி நீங்கள்‌ என்னில்‌ நம்பிக்கை கொள்ளாமல்‌ போனதால்‌ இந்தச்‌ 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


PALA 


24. 


25. 


26. 


21. 


28, 


29. 


ர்‌ 


சபையை நான்‌ அவர்களுக்குக்கொடுக்கவிருக்கும்‌ நாட்டில்‌ கொண்டு சேர்க்க மாட்டீர்கள்‌ 
என்றார்‌. 

இது மெரிபாவின்‌ தண்ணீர்‌: இங்குத்தான்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஆண்டவரிடம்‌ வாதாடினர்‌, 
அவர்‌ அவர்களிடையே தம்மைத்‌ தூயவராகக்‌ காண்பித்தார்‌. 

காதேசிலிருந்து மோசே ஏதொம்‌ மன்னனிடம்‌ தூதரை அனுப்பிக்‌ கூறியது: உன்‌ 
சகோதரன்‌ இஸ்ரயேல்‌ கூறுவது இதுவே: எங்களுக்கு நேர்ந்த இடர்ப்பாடுகள்‌ 
அனைத்தையும்‌ நீர்‌ அறிவீர்‌: 

எங்கள்‌ மூதாதையர்‌ எகிப்துக்குச்‌ சென்றனர்‌: நாங்கள்‌ எகிப்திலே நெடுங்காலம்‌ 
தங்கியிருந்தோம்‌: எகிப்தியர்‌ எங்களையும்‌ எங்கள்‌ மூதாதையரையும்‌ மிகவும்‌ 
கொடுமையாக நடத்தினார்கள்‌: 

நாங்கள்‌ ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர்‌ எங்கள்‌ குரலைக்‌ கேட்டு எங்களை 
எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார்‌: நாங்கள்‌ இங்கு உமது 
எல்லையின்‌ ஓரத்திலுள்ள காதேசு நகரில்‌ இருக்கிறோம்‌. 

இப்போதும்‌ உம்‌ நாடு வழியே எங்களைப்‌ போக விடும்‌: நாங்கள்‌ வயலின்‌ ஊடேயோ 
திராட்சைத்‌ தோட்டத்தின்‌ ஊடேயோ கடந்து செல்ல மாட்டோம்‌: எந்தக்‌ 
கிணற்றிலிருந்தும்‌ தண்ணீர்‌ குடிக்கமாட்டோம்‌: நாங்கள்‌ அரச நெடுஞ்சாலை வழியே 
செல்வோம்‌: உம்‌ எல்லையைத்‌ தாண்டும்வரை நாங்கள்‌ வலப்புற மோ இடப்புறமோ திரும்ப 
மாட்டோம்‌. 

ஆனால்‌ ஏதொம்‌, நீங்கள்‌ கடந்து செல்லக்கூடாது, மீறினால்‌ நான்‌ உங்களுக்கெதிராக 
வாளெடுத்து வரவேண்டியிருக்கும்‌ என்று அவருக்குக்‌ கூறியனுப்பினான்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அவனிடம்‌, நாங்கள்‌ நெடுஞ்சாலை வழியே செல்வோம்‌: நாங்களோ, 
எங்கள்‌ கால்நடைகளோ, உம்‌ தண்ணீரைக்‌ குடித்தால்‌, அதற்கான விலையைத்‌ தருவோம்‌: 
கால்நடையாகக்‌ கடந்து செல்லமட்டும்‌ எங்களுக்கு அனுமதி தாரும்‌, வேறெதுவும்‌ 
வேண்டாம்‌ என்றனர்‌. 

ஆனால்‌ அவனோ, நீங்கள்‌ கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான்‌. ஏதோம்‌ 
திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கெதிராக வந்தான்‌. 

இவ்வாறு ஏதோம்‌ தன்‌ எல்லைக்குள்‌ இஸ்ரயேலுக்கு வழி தர மறுத்தான்‌: எனவே 
இஸ்ரயேலர்‌ அவனை விட்டு விலகிப்‌ போயினர்‌. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ அனைவரும்‌ காதேசிலிருந்து பயணம்செய்து, ஓர்‌ 
என்ற மலைக்கு வந்தனர்‌. 

ஆண்டவர்‌ ஏதோம்‌ நாட்டின்‌ எல்லையில்‌ ஓர்‌ என்ற மலையில்‌ மோசேயிடமும்‌ 
ஆரோனிடமும்‌ கூறியது: 

ஆரோன்‌ தன்‌ மக்களோடு சேர்த்துக்கொள்ளப்படூவான்‌: நான்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ 
கொடுக்கவிருக்கும்‌ நாட்டுக்குள்‌ அவன்‌ நுழைய மாட்டான்‌: ஏனெனில்‌, மெரிபாவின்‌ 
தண்ணீர்‌ அருகில்‌ நீங்கள்‌ என்‌ கட்டளையை மீறினீர்கள்‌. 

ஆரோனையும்‌ அவனுடைய மகன்‌ எலயாசரையும்‌ ஓர்‌ என்ற மலைக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வா: 

ஆரோனின்‌ உடைகளை உரிந்து அவற்றை அவனுடைய மகன்‌ எலயாசருக்கு உடுத்து: 
ஆரோன்‌ தன்‌ மக்களோடு சேர்த்துக்‌ கொள்ளப்படுவான்‌, அங்கேயே இறப்பான்‌ . 
ஆண்டவர்‌ கட்டளையிட்டபடியே மோசே செய்தார்‌: மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதின்‌ 
பார்வையிலும்‌ அவர்கள்‌ ஓர்‌ என்ற மலைக்கு ஏறிப்‌ போனார்கள்‌. 

மோசே ஆரோனின்‌ உடைகளை உரிந்து அவற்றை அவர்‌ மகன்‌ எலயாசருக்கு 
உடுத்தினார்‌: ஆரோன்‌ அங்கேயே மலையுச்சியில்‌ இறந்தார்‌. பின்‌ மோசேயும்‌ எலயாசரும்‌ 
மலையைவிட்டுக்‌ கீழிறங்கி வந்தனர்‌. 

ஆரோன்‌ இறந்ததை மக்கள்‌ கூட்டமைப்பு அறிந்தது: இஸ்ரயேல்‌ வீட்டார்‌ அனைவரும்‌ 
ஆரோனுக்காக முப்பது நாள்கள்‌ துக்கம்‌ கொண்டாடினர்‌. 


அதிகாரம்‌ 21 


2l. 
22. 


38 


இஸ்ரயேல்‌ அத்தாரிம்‌ வழியாக வருவதை நெகேபில்‌ வாழ்ந்த கானானியனாகிய அராது 
மன்னன்‌ கேள்வியுற்றான்‌: அப்போது அவன்‌ இஸ்ரயேலோடு போரிட்டு அவர்களில்‌ 
சிலரைச்‌ சிறைபிடித்தான்‌. 

உடனே ஆண்டவரிடம்‌ இஸ்ரயேல்‌ பொருத்தனை செய்து, நீர்‌ உண்மையில்‌ இம்மக்களை 
என்கையில்‌ ஒப்படைத்தால்‌ அர்கள்‌ நகர்களை நான்‌ அழித்துவிடூுவேன்‌ என்று கூறியது. 
அவ்வாறே ஆண்டவர்‌ இஸ்ரயேலின்‌ குரலைக்‌ கேட்டுக்‌ கானானியரை ஒப்படைத்தார்‌: 
அவர்கள்‌ அவர்களையும்‌ அவர்கள்‌ நகர்களையும்‌ அழித்தனர்‌: எனவே அந்த இடத்தின்‌ 
பெயர்‌ ஓர்மா என்று வழங்கியது. 

ஏதோம்‌ நாட்டைச்‌ சுற்றிப்போகும்படி ஓர்‌ என்ற மலையிலிருந்து அவர்கள்‌ செங்கடல்‌ 
சாலை வழியாகப்‌ பயணப்பட்டனர்‌: அவ்வழியை முன்னிட்டு மக்கள்‌ பொறுமையிழந்தனர்‌. 
மக்கள்‌ கடவுளுக்கும்‌ மோசேக்கும்‌ எதிராகப்‌ பேசினர்‌: இந்தப்‌ பாலைநிலத்தில்‌ 
மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்‌? இங்கு உணவுமில்லை, 
தண்ணீருமில்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்துப்‌ போய்விட்டது 
என்றனர்‌. 

உடனே ஆண்டவர்‌ கொள்ளி வாய்ப்‌ பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார்‌: அவை 
கடிக்கவே இஸ்ரயேல்‌ மக்களில்‌ பலர்‌ மாண்டனர்‌. 

அப்போது மக்கள்‌ மோசேயிடம்‌ வந்து, நாங்கள்‌ பாவம்‌ செய்துள்ளோம்‌ நாங்கள்‌ 
ஆண்டவருக்கும்‌ உமக்கும்‌ எதிராகப்‌ பேசியுள்ளோம்‌: அவர்‌ இந்தப்‌ பாம்புகளை அகற்றி 
விடும்படி நீர்‌ ஆண்டவரிடம்‌ வேண்டிக்‌ கொள்ளும்‌ என்றனர்‌. அவ்வாறே மோசே 
மக்களுக்காக மன்றாடினார்‌. 

அப்போது ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, கொள்ளி வாய்ப்‌ பாம்பொன்றைச்‌ செய்து அதை ஒரு 
கம்பத்தில்‌ பொருத்து: கடிக்கப்பட்டோரில்‌ இதைப்‌ பார்க்கிற ஒவ்வொருவனும்‌ 
பிழைப்பான்‌ என்றார்‌. 9. அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப்‌ பாம்பைச்‌ செய்து 
அதை ஒரு கம்பத்தில்‌ பொருத்தினார்‌: பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும்‌ இந்த 
வெண்கலப்‌ பாம்பைப்‌ பார்த்து உயிர்‌ பிழைப்பான்‌. 

பின்‌, இஸ்ரயேல்‌ மக்கள்‌ புறப்பட்டு ஓபோத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

அடுத்து ஓபோத்திலிருந்து பயணமாகிக்‌ கதிரவன்‌ உதயம்‌ நோக்கி மோவாபுக்கு 
எதிரேயுள்ள பாலை நிலத்தில்‌ இய்யா அபாரிமில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

அங்கிருந்து அவர்கள்‌ புறப்பட்டுச்‌ செரத்‌ பள்ளத்தாக்கில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
அங்கிருந்து அவர்கள்‌ பயணமாகி அர்னோனுக்கு அப்பால்‌ பாளையம்‌ இறங்கினர்‌: அது 
எமோரியர்‌ எல்லையிலிருந்து தொடங்கும்‌ பாலைநிலத்தில்‌ உள்ளது: அர்னோன்‌ 
மோவாபுக்கும்‌ எமோரிய நாட்டுக்குமிடையேயான மோவாபிய எல்லையாகும்‌. 
ஆண்டவரின்‌ போர்கள்‌ என்ற நூல்‌ இவ்வாறு கூறுகிறது: சூப்பாவிலுள்ள வாகேபும்‌ 
அர்னோன்‌ சிற்றாறுகளும்‌, 

ஆர்‌ என்னும்‌ பகுதியை நோக்கி விரிவதும்‌ மோவாபு எல்லை மேல்‌ சாய்வதுமான 
பள்ளத்தாக்குகளின்‌ சரிவு . 

அங்கிருந்து தொடர்ந்து அவர்கள்‌ பெயேருக்குச்‌ சென்றனர்‌. மக்களை ஒன்றுகூட்டு: நான்‌ 
அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ கொடுப்பேன்‌ என்று ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கூறிய கிணறு இது 
வே. 

பின்‌, இஸ்ரயேல்‌ பாடிய பாடல்‌: ஊறிப்‌ பெருகிடு கிணறே! அதைப்‌ புகழ்ந்து பாடுங்கள்‌: 
இளவரசர்கள்‌ செய்கோலால்‌ அகழ்ந்த கிணறு இதுவே: மேன்மக்கள்‌ கோல்கொண்டு 
குடைந்த கிணறும்‌ இதுவே. பின்‌ பாலை நிலத்திலிருந்து அவர்கள்‌ மத்தானாவுக்குச்‌ 
சென்றனர்‌. 

மத்தானாவிலிருந்து நகலியேலுக்குச்‌ சென்றனர்‌: நகலியேலிலிருந்து பாமோத்துக்குச்‌ 
சென்றனர்‌. 

பாமோத்திலிருந்து பாலை நிலத்தை நோக்கி நிற்கும்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடிக்கருகில்‌ 
மோவாபு பகுதியில்‌ இருந்த பள்ளத்தாக்குக்குச்‌ சென்றனர்‌. 

இஸ்ரயேல்‌ எமோரியர்‌ மன்னன்‌ சீகோனிடம்‌ தூதர்களை அனுப்பிக்‌ கூறியது: 

உம்‌ நாடு வழியே நான்‌ செல்ல அனுமதியும்‌: நாங்கள்‌ வயல்‌ பக்கமோ திராட்சைத்‌ 
தோட்டப்‌ பக்கமோ திரும்ப மாட்டோம்‌: நாங்கள்‌ யாதொரு கிணற்றிலிருந்தும்‌ தண்ணீர்‌ 


Fon 


24. 


25. 


26. 


21 


28. 


29. 


30. 


al; 


32, 


33, 


34. 


295 


39 


குடிக்கவுமாட்டோம்‌: நாங்கள்‌ உம்‌ எல்லையைத்‌ தாண்டும்‌ வரை அரச நெடுஞ்சாலை 
வழியாகவே செல்வோம்‌. 

ஆனால்‌ தன்‌ எல்லை வழியே இஸ்ரயேல்‌ கடந்து செல்ல சீகோன்‌ இடந்தரவில்லை. 
அவன்‌ தன்‌ ஆள்கள்‌ எல்லாரையும்‌ சேர்த்துக்‌ கொண்டு இஸ்ரயேலுக்கு எதிராகப்‌ பாலை 
நிலத்துக்குச்‌ சென்றான்‌: யாகாசுக்கு வந்து இஸ்ரயேலை எதிர்த்துப்‌ போரிட்டான்‌. 
இஸ்ரயேல்‌ வாள்‌ முனையில்‌ அவனைக்‌ கொன்று அர்னோன்‌ தொடங்கி அம்மோனியர்‌ 
வரையுள்ள யாப்போகு மட்டும்‌ அவன்‌ நாட்டைக்‌ கைப்பற்றியது: அம்மோனியர்‌ எல்லை 
அரணாய்‌ அமைந்திருந்தது. 

இஸ்ரயேல்‌ இந்த நகர்கள்‌ அனைத்தையும்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்டது: இஸ்ரயேல்‌ 
எமோரியரின்‌ அனைத்து நகர்களிலும்‌ எஸ்போனிலும்‌ அதன்‌ எல்லாக்‌ கிராமங்களிலும்‌ 
குடியிருந்தது. 

போன்‌ என்பது எமோரிய மன்னன்‌ சீகோனின்‌ நகர்‌: அவன்‌ மோவாபின்‌ முன்னைய 
மன்னனோடு போரிட்டு அவன்‌ கையிலிருந்து அர்னோன்‌ வரை இருந்த நாடு முழுவதையும்‌ 
கைப்பற்றி இருந்தான்‌. 

எனவேதான்‌ கவிஞர்‌ பாடுகின்றனர்‌: எஸ்போனுக்கு வாருங்கள்‌: அது கட்டப்படட்டும்‌: 
சீகோன்‌ நகர்‌ நிறுவப்படட்டும்‌. 

நெருப்பு, எஸ்போனிலிருந்தும்‌ நெருப்புத்‌ தழல்‌ சீகோன்‌ நகரிலிருந்தும்‌ சென்றது: அது 
மோவாபிலுள்ள அர்‌ நகரையும்‌ அர்னோன்‌ மேடுகளிலுள்ள தலைவர்களையும்‌ 
விழுங்கிவிட்டது. 

மோவாபு! உனக்கு ஜயோ கேடு: கெமொசின்‌ மக்களே, உங்களுக்கு முடிவு வந்துவிட்டது: 
எமோரிய அரசன்‌ சீகோனுக்கு கெமோசின்‌ காரணமாய்‌ அவன்‌ புதல்வர்‌ புறங்காட்டி 
ஓடினர்‌: அவன்‌ புதல்வியர்‌ சிறைக்‌ கைதிகளாயினர்‌: 

எனவே எஸ்போன்‌ முதல்‌ தீபோன்‌ வரை அழிந்தது: மேதபா வரையுள்ள நோபுபாக்குப்‌ 
பகுதியைப்‌ பாழாக்கினோம்‌. 

இவ்வாறு இஸ்ரயேல்‌ எமோரியர்‌ நாட்டில்‌ தங்கிற்று. 

பின்னர்‌ யாசேரை உளவு பார்க்கும்படி மோசே ஆளனுப்பினார்‌: அவர்கள்‌ அதன்‌ 
கிராமங்களைக்‌ கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரைத்‌ துரத்தி விட்டனர்‌. 

அதன்‌ பிறகு அவர்கள்‌ திரும்பிப்‌ பாசான்‌ நெடுஞ்சாலை வழியாகப்‌ போனார்கள்‌: பாசான்‌ 
மன்னன்‌ ஓகு என்பவனும்‌ அவன்‌ மக்கள்‌ அனைவரும்‌, எதிரேயி என்னுமிடத்தில்‌ போர்‌ 
புரியும்படி அவர்களுக்கு எதிராக வந்தனர்‌. 

ஆனால்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, அவனுக்கு அஞ்ச வேண்டாம்‌, நான்‌ அவனையும்‌ அவன்‌ 
மக்கள்‌ அனைவரையும்‌ அவன்‌ நாட்டையும்‌ உன்‌ கையில்‌ ஒப்படைத்து விட்டேன்‌: நீ 
எஸ்போனில்‌ வாழ்ந்த எமோரியர்‌ மன்னன்‌ சீகோனுக்குச்‌ செய்தது போல இவனுக்கும்‌ 
செய்வாய்‌ என்றார்‌. 

அங்ஙனமே அவர்கள்‌ அவனையும்‌ அவன்‌ புதல்வரையும்‌ அவன்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ 
ஒருவர்‌ கூட எஞ்சியிராதபடி கொன்றொழித்தனர்‌: அவன்‌ நாட்டையும்‌ அவர்கள்‌ 
கைப்பற்றினர்‌. 


அதிகாரம்‌ 22 


l. 


2 


அதன்‌ பின்னர்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ புறப்பட்டு யோர்தானுக்கு அக்கரையில்‌ எரிகோவுக்கு 
அருகிலுள்ள மோவாபிய சமவெளிகளில்‌ பாளையமிறங்கினார்கள்‌. 

சிப்போர்‌ மகன்‌ பாலாக்கு இஸ்ரயேல்‌ எமோரியருக்குச்‌ செய்திருந்த அனைத்தையும்‌ 
கண்டான்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களின்‌ எண்ணிக்கை முன்னிட்டு மோவாபு பெரிதும்‌ கலங்கிற்று: 
அம்மக்களைப்‌ பற்றிய அச்சம்‌ மோவாபை மேற்கொண்டது. 

மோவாபு மிதியானின்‌ மூப்பர்களிடம்‌, மாடு வயல்வெளியில்‌ புல்லை வேரற மேய்வது போல்‌ 
இக்கும்பலும்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ள எல்லாவற்றையும்‌ மேய்ந்துவிடும்‌ என்று கூறிற்று. 
அச்சமயம்‌ மோவாபிய மன்னன்‌, சிப்போர்‌ மகன்‌ பாலாக்கு. 


11. 


12. 


13. 


14. 


12. 


16. 


IH. 


18. 


19. 
20. 


2l. 


22. 


40 


அவன்‌ பெத்தோரைச்‌ சார்ந்த பெகோரின்‌ மகன்‌ பிலயாமை அழைத்துவரத்‌ தூதரை 
அனுப்பினான்‌: அந்த இடம்‌ ஆமாபு நாட்டின்‌ ஆற்றருகே இருந்தது. அவன்‌ கூறியது: 
இதோ ஒரு மக்கள்‌ கூட்டம்‌ எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது: அவர்கள்‌ நிலம்‌ 
முழுவதையும்‌ நிரப்பிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌: அவர்கள்‌ எனக்கு எதரில்‌ 
குடியேறியிருக்கிறார்கள்‌. 

இப்போதே நீர்‌ புறப்பட்டு வந்து எனக்காக இம்மக்களைச்‌ சபித்துவிடும்‌: அவர்கள்‌ 
என்னிலும்‌ மிகவும்‌ வலிமை மிக்கவராய்‌ இருக்கின்றனர்‌: ஒரு வேளை நான்‌ அவர்களை 
முறியடித்து நாட்டிலிருந்து துரத்தக்கூடும்‌: ஏனெனில்‌, நீர்‌ எவனுக்கு ஆசி வழங்குவீரோ 
அவன்‌ ஆசிபெறுவான்‌, நீர்‌ எவனைச்‌ சபிப்ப்ரோ அவன்‌ சாபம்‌ அடைவான்‌ என்று நான்‌ 
அறிவேன்‌. 

அங்ஙனமே மோவாபு மூப்பரும்‌ மிதியான்‌ மூப்பரும்‌ குறிசொல்வதற்கான கட்டணத்தையும்‌ 
கையில்‌ எடுத்துக்கொண்டு புறப்பட்டுப்‌ போயினர்‌. அவர்கள்‌ பிலயாமிடம்‌ வந்து பாலாக்கு 
அனுப்பிய செய்தியைச்‌ சொன்னார்கள்‌. 

அவர்‌ அவர்களிடம்‌, இந்த இரவில்‌ இங்குத்‌ தங்கியிருங்கள்‌: ஆண்டவர்‌ என்னோடு 
பேசுகிறபடி நான்‌ உங்களுக்கு வார்த்தை தருவேன்‌ என்றார்‌. அவ்வாறே மோவாபின்‌ 
தலைவர்கள்‌ பிலயாமுடன்‌ தங்கினார்கள்‌. 

கடவுள்‌ பிலயாமிடம்‌ வந்து, உன்னோடிருக்கிற இந்த ஆள்கள்‌ யார்‌? என்று கேட்டார்‌. 
பிலயாம்‌ கடவுளிடம்‌, மோவாபின்‌ மன்னனான சிப்போர்‌ மகன்‌ பாலாக்கு என்னிடம்‌ 
அனுப்பியுள்ளான்‌: 

இதோ ஒரு மக்கள்‌ கூட்டம்‌ எகிப்திலிருந்து வெளியேறி வந்திருக்கிறது: அவர்கள்‌ நிலம்‌ 
முழுவதையும்‌ நிரப்பிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌: இப்போதே நீர்‌ புறப்பட்டு வந்து எனக்காக 
அவர்களைச்‌ சபித்துவிடும்‌: ஒரு வேளை நான்‌ அவர்களுடன்‌ போரிட்டு அவர்களை 
நாட்டிலிருந்து துரத்திவிடக்கூடும்‌ என்று கூறியனுப்பியுள்ளான்‌ என்றார்‌. 

கடவுள்‌ பிலயாமிடம்‌, நீ அவர்களோடு போக வேண்டாம்‌: அம்மக்களைச்‌ சபிக்கவும்‌ 
வேண்டாம்‌: ஏனெனில்‌ அவர்கள்‌ ஆசி பெற்றோர்‌ என்று கூறினார்‌. 

அப்படியே பிலயாம்‌ காலையில்‌ எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம்‌, உங்கள்‌ 
சொந்த நாட்டுக்குப்‌ போங்கள்‌: நான்‌ உங்களோடு வருவதற்கு ஆண்டவர்‌ அனுமதி மறுத்து 
விட்டார்‌ என்று சொன்னார்‌. 

அதன்படி மோவாபின்‌ தலைவர்கள்‌ எழுந்து பாலாக்கிடம்‌ போய்‌, பிலயாம்‌ எங்களுடன்‌ வர 
மறுக்கிறார்‌ என்றார்கள்‌. 

மீண்டும்‌ பாலாக்கு அவர்களைவிட மதிப்பில்‌ உயர்ந்த இன்னும்‌ பல தலைவர்களை 
அனுப்பினான்‌. 

அவர்கள்‌ பிலயாமிடம்‌ வந்து, சிப்போர்‌ மகன்‌ பாலாக்கு கூறுவது, என்னிடம்‌ நீர்‌ வருவதைத்‌ 
தடுக்க எதற்கும்‌ இடம்‌ கொடாதேயும்‌ : 

உறுதியாக நான்‌ உமக்கு மிகுந்த மரியாதை செய்வேன்‌: நீர்‌ எனக்குச்‌ 
சொல்லுவதையெல்லாம்‌ நான்‌ செய்வேன்‌: வாரும்‌, இந்த மக்களை எனக்காகச்‌ சபியும்‌ 
என்றனர்‌. 

ஆனால்‌ பிலயாம்‌ பாலாக்கின்‌ அலுவலர்களிடம்‌ பதில்‌ மொழியாகக்‌ கூறியது: பாலாக்கு 
தன்‌ வீடு நிறைய வெள்ளியும்‌, பொன்னும்‌ எனக்குத்‌ தந்தாலும்‌ என்‌ கடவுளாகிய 
ஆண்டவரின்‌ கட்டளையைக்‌ குறைவாகவோ கூடுதலாகவோ என்னால்‌ மீற முடியாது: 
இன்றிரவு நீங்கள்‌ தங்கிச்‌ செல்லுங்கள்‌: ஆண்டவர்‌ கூடுதலாக எனக்கு அறிவிக்கலாம்‌. 
கடவுள்‌ இரவில்‌ பிலயாமிடம்‌ வந்து அவரிடம்‌, இந்த ஆள்கள்‌ உன்னை அழைக்க வந்தால்‌ 
நீ எழுந்து அவர்களுடன்‌ போ: ஆயினும்‌ நான்‌ சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும்‌ 
என்றார்‌. 

அங்ஙனமே பிலயாம்‌ காலையில்‌ எழுந்து தம்‌ கழுதைக்குச்‌ சேணங்கட்டி மோவாபின்‌ 
தலைவர்களோடு போனார்‌. 

ஆயினும்‌, அவர்‌ போனதை முன்னிட்டுக்‌ கடவுளின்‌ சினம்‌ மூண்டது: ஆண்டவரின்‌ தூதர்‌ 
வழியிலே அவருக்கு எதிரியாக நின்றார்‌. அப்போது அவர்‌ தம்‌ கழுதைமேல்‌ ஏறித்‌ தம்‌ 
பணியாளர்‌ இருவருடன்‌ சென்று கொண்டிருந்தார்‌. 


23. 


24. 


225 


26. 


ஈசி 


28. 


29, 


30. 


od 


32. 


EX 


34. 


35. 


36. 


24 


38. 


39. 


40. 


41. 


41 


ஆண்டவரின்‌ தூதர்‌ கையில்‌ உருவிய வாளுடன்‌ பாதையில்‌ நின்றுகொண்டிருப்பதைக்‌ 
கழுதை கண்டது: எனவே கழுதை பாதையை விட்டு விலகி வயலுக்குள்‌ சென்றது: 
பாதைக்கு அது திரும்பும்படி பிலயாம்‌ கழுதையை அடித்தார்‌. 

அடுத்து ஆண்டவரின்‌ தூதர்‌ திராட்சைத்‌ தோட்டங்களிடையே இருபறமும்‌ சுவர்களுள்ள 
ஒரு குறகிய பாதையில்‌ நின்றார்‌. 

ஆண்டவரின்‌ தூதரைக்‌ கண்ட கழுதை சுவரில்‌ முட்டிப்‌ பிலயாம்‌ காலைச்‌ சுவரோடு 
நெருக்கியது: ஆதலால்‌ அதை அவர்‌ மறுபடியும்‌ அடித்தார்‌. 

பின்‌ ஆண்டவரின்‌ தூதர்‌ முன்னதாகவே சென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப 
முடியாத ஒரு குறுகிய இடத்தில்‌ நின்றார்‌. 

ஆண்டவரின்‌ தூதரைக்‌ கண்ட கழுதை பிலயாமுக்கு அடியில்‌ படுத்துக்கொண்டது: 
பிலயாம்‌ சினம்‌ கொண்டு தம்‌ கோலால்‌ கழுதையை அடித்தார்‌. 

உடனே ஆண்டவர்‌ கழுதையின்‌ வாயைத்‌ திறந்தார்‌: அது அவரிடம்‌, நீர்‌ மூன்று முறை 
இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான்‌ உமக்கு என்ன செய்தேன்‌? என்றது. 

பிலயாம்‌ கழுதையிடம்‌, நீதான்‌ என்னை ஏளனம்‌ செய்து கொண்டிருக்கிறாய்‌: என்‌ கையில்‌ 
ஒரு வாள்‌ மட்டும்‌ இருந்தால்‌ உன்னை இந்நேரம்‌ கொன்றிருப்பேன்‌ என்றார்‌. 

கழுதை பிலயாமிடம்‌, நான்‌ உம்‌ கழுதையன்றோ? இன்றுவரை உம்‌ வாழ்நாளெல்லாம்‌ என்‌ 
மீது ஏறி வந்துள்ளீரே! எப்போதாவது நான்‌ இப்படிச்‌ செய்து பழக்கமுண்டா? என்றது, 
அதற்கு அவர்‌, இல்லை என்றார்‌. 

ஆண்டவர்‌ பிலயாமின்‌ கண்களைத்‌ திறந்தார்‌, கையில்‌ உருவிய வாளுடன்‌ ஆண்டவரின்‌ 
தூதர்‌ பாதையில்‌ நின்றுகொண்டிருப்பதை அவர்‌ கண்டார்‌: அவர்‌ தலை வணங்கி 
முகங்குப்புற விழுந்தார்‌. 

ஆண்டவரின்‌ தூதர்‌ அவரிடம்‌ கூறியது: ஏன்‌ மூன்று முறை இவ்வாறு கழுதையை 
அடித்தாய்‌? இதோ நான்‌ உனக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்‌: ஏனெனில்‌ என்‌ 
பார்வையில்‌ உன்‌ வழி தவறானது. 

இந்தக்‌ கழுதை என்னைக்‌ கண்டு இந்த மூன்று முறையும்‌ என்‌ முன்னின்று திரும்பி 
விலகியது. அது என்‌ முன்னின்று திரும்பி விலகாதிருந்தால்‌ உறுதியாக இப்போதே 
உன்னை நான்‌ கொன்று, அதை வாழ விட்டிருப்பேன்‌. 

பிலயாம்‌ ஆண்டவரின்‌ தூதரிடம்‌, நான்‌ பாவம்‌ செய்துவிட்டேன்‌: நீர்‌ பாதையிலே எனக்கு 
எதிராக நின்றதை நான்‌ அறிந்து கொள்ளவில்லை: எனவே இப்போதும்‌ இது உம்‌ 
பார்வையில்‌ தீயதாக இருப்பின்‌ நான்‌ திரும்பிப்‌ போய்விடுகிறேன்‌ என்றார்‌. 

ஆண்டவரின்‌ தூதர்‌ பிலயாமிடம்‌, இந்த ஆள்களுடன்‌ நீ போ: ஆயினும்‌ நான்‌ சொல்லும்‌ 
வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும்‌ என்றார்‌. 

பிலயாம்‌ வந்திருப்பதைப்‌ பாலாக்கு கேட்டதும்‌ அவரைச்‌ சந்திக்கும்படி அவன்‌ மோவாபு 
நகருக்குப்‌ புறப்பட்டுப்போனான்‌: அது அர்னோன்‌ எல்லையின்‌ இறுதியில்‌ இருந்தது. 
பாலாக்கு பிலயாமிடம்‌, நான்‌ உம்மை அழைத்து வர ஆளனுப்பவில்லையா? பின்னர்‌ ஏன்‌ நீர்‌ 
வரவில்லை? உமக்கு மரியாதை செய்ய நான்‌ இயலாதவனோ? என்று கேட்டான்‌. 

பிலயாம்‌ பாலாக்கிடம்‌, இதோ நான்‌ உம்மிடம்‌ வந்துள்ளேன்‌: நானாக எதையும்‌ பேச 
இப்போது என்னால்‌ இயலாதே! கடவுள்‌ என்‌ வாயில்‌ வைக்கும்‌ வார்த்தையாலேயே நான்‌ 
பேச வேண்டும்‌ என்றார்‌. 

அதன்‌ பின்‌ பிலயாம்‌ பாலாக்குடன்‌ போனார்‌: அவர்கள்‌ கிர்யத்து குசோத்துக்கு வந்தனர்‌. 
பாலாக்கு ஆடு மாடுகளைப்‌ பலியிட்டு அவற்றிலிருந்து பிலயாமுக்கும்‌ அவரோடிருந்த தன்‌ 
அலுவலர்க்கும்‌ கொடுத்தடுப்பினான்‌. 

மறுநாள்‌ பாலாக்கு பிலயாமை பாமோத்து பாகாலுக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்தார்‌: 
அங்கிருந்து அவன்‌ இஸ்ரயேல்‌ மக்களில்‌ மிகவும்‌ அண்மையிலிருந்தோரைப்‌ பார்த்தான்‌. 


அதிகாரம்‌ 23 


1. 


பிலயாம்‌ பாலாக்கிடம்‌, எனக்காக இங்கு ஏழு பலி பீடங்களை எழுப்பும்‌: எனக்காக இங்கு 
ஏழு காளைகளையும்‌ ஏழு கிடாய்களையும்‌ தாரும்‌ என்றார்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


DE 


18. 


19. 


20. 


42 


பிலயாம்‌ சொன்னபடியே பாலாக்கு செய்தான்‌: பிலயாமும்‌ பாலாக்கும்‌ ஒவ்வொரு பலி 
பீடத்திலும்‌ ஒரு காளையையும்‌ ஒரு கிடாயையும்‌ பலியிட்டனர்‌. 

பிலயாம்‌, பாலாக்கைப்‌ பார்த்து, உம்‌ எரிபலியருகே நின்று கொள்ளும்‌: நான்‌ போகிறேன்‌: 
அவர்‌ எதையெல்லாம்‌ எனக்குக்‌ காண்பிக்கிறாரோ அதை உமக்கு அறிவிப்பேன்‌ என்றார்‌. 
பின்‌ அவர்‌ மொட்டை மேடூ நோக்கிப்‌ போனார்‌. 

கடவுள்‌ பிலயாமைச்‌ சந்தித்தார்‌. பிலயாம்‌ அவரிடம்‌, நான்‌ ஏழு பலிபீடங்களை ஆயத்தம்‌ 
செய்து ஒவ்வொரு பலிபீடத்தின்‌ மேலும்‌ ஒரு காளையையும்‌ ஒரு கிடாயையும்‌ 
பலியிட்டூள்ளேன்‌ என்றார்‌. 

ஆண்டவர்‌ ஒரு வார்த்தையை பிலயாமின்‌ வாயில்‌ வைத்து அவரிடம்‌, பாலாக்கிடம்‌ 
திரும்பிப்போய்‌ இப்படியே பேசு என்றார்‌. 

அவர்‌ அவனிடம்‌ திரும்பிப்‌ போகையில்‌ அவன்‌ மோவாபின்‌ எல்லாத்‌ தலைவர்களோடும்‌ தன்‌ 
எரிபலியருகில்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 

பிலயாம்‌ திருஉரையாகக்‌ கூறியது: ஆராமிலிருந்து பாலாக்கு, கீழை மலைகளிலிருந்து 
மோவாபின்‌ மன்னன்‌, என்னைக்‌ கொண்டு வந்துள்ளான்‌. வா, எனக்காக யாக்கோபைச்‌ 
சபி! வா, இஸ்ரயேலைப்‌ பழித்துரை! என்கிறான்‌. 

கடவுள்‌ சபிக்காதவனை நான்‌ எப்படிச்‌ சபிப்பேன்‌? கடவுள்‌ பழித்துரைக்காதவனை நான்‌ 
எப்படிப்‌ பழித்துரைப்பேன்‌? 

மலைகளின்‌ உச்சியிலிருந்து நான்‌ அவனை நோக்குகிறேன்‌: குன்றுகளிலிருந்து நான்‌ 
அவனைப்‌ பார்க்கிறேன்‌: இதோ! தனியாக வாழ்கின்றதொரு மக்கள்‌ கூட்டம்‌. இது 
வேற்றினத்தாரோடு தன்னையும்‌ ஓர்‌ இனமாய்க்‌ கொள்ளவில்லை: 

யாக்கோபின்‌ தூசியை எண்ணிக்கையிடவோ இஸ்ரயேலின்‌ கால்‌ பங்கைக்‌ 
கணக்கெடுக்கவோ யாரால்‌ இயலும்‌? நான்‌ நேர்மையாளர்‌ இறப்பை அடைவேனாக! என்‌ 
முடிவும்‌ அவர்‌ போன்று இருப்பதாக! 

பின்னர்‌ பாலாக்கு பிலயாமிடம்‌, நீர்‌ என்ன எனக்கு இப்படிச்‌ செய்துவிட்டீர்‌! என்‌ 
எதிரிகளைச்‌ சபிக்கும்படி நான்‌ உம்மைக்‌ கொண்டுவந்தேன்‌: ஆனால்‌ இதோ! நீர்‌ 
அவர்களுக்கு ஆசிமேல்‌ ஆசி வழங்குகிறீர்‌! என்றான்‌. 

அதற்கு மறுமொழியாக அவர்‌, ஆண்டவர்‌ என்‌ வாயில்‌ வைத்ததைப்‌ பேசுவது என்‌ 
கடமையன்றோ? என்றார்‌. 

பாலாக்கு அவரிடம்‌, வேறோர்‌ இடத்திற்கு என்னோடு வாரும்‌: அங்கிருந்து நீர்‌ அவர்களில்‌ 
எல்லாரையும்‌ பார்க்காமல்‌, அண்மையிலிருப்போரையே பார்ப்பீர்‌: பின்பு எனக்காக 
அவர்களை அங்கிருந்து சபியும்‌ என்றான்‌: 

அவ்வாறே பாலாக்கு அவரைப்‌ பிஸ்காவின்‌ கொடுமுடிவில்‌ சோபிம்‌ வயல்வெளிக்குக்‌ 
கொண்டு போனான்‌: அங்கு ஏழு பலிப்டங்களைக்‌ கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலும்‌ ஒரு 
காளையையும்‌ ஒரு கிடாயையும்‌ பலியிட்டான்‌. 

பிலயாம்‌ பாலாக்கிடம்‌, நான்‌ அப்பால்‌ ஆண்டவரைச்‌ சந்திக்கையில்‌ நீர்‌ உம்‌ 
எலிபலியருகில்‌ நின்றுகொள்ளும்‌ என்றார்‌. 

ஆண்டவர்‌ பிலயாமைச்‌ சந்தித்தார்‌: அவர்‌ அவரது வாயில்‌ ஒரு வார்த்தையை வைத்து, 
பாலாக்கிடம்‌ திரும்பிப்போய்‌ இப்படியே பேசு என்று சொன்னார்‌. 

அவர்‌ அவனிடம்‌ வந்தபொழுது, அவன்‌ தன்‌ எரிபலியருகில்‌ நின்றுகொண்டிருந்தான்‌: 
மோவாபின்‌ தலைவர்களும்‌ அவனோடிருந்தார்கள்‌. பாலாக்கு அவரிடம்‌, ஆண்டவர்‌ என்ன 
உரைத்துள்ளார்‌? என்று கேட்டான்‌. 

பிலயாம்‌ திருஉரையாகக்‌ கூறியது: பாலாக்கு, எழுந்து கேள்‌: கிப்போர்‌ மகனே, எனக்குச்‌ 
செவிகொடு. 

பொய்‌ சொல்வதற்குக்‌ கடவுள்‌ மனிதன்‌ அல்லர்‌: மனத்தை மாற்றிக்கொள்ள ஒரு மனிதப்‌ 
பிறவியும்‌ அல்லர்‌. அவர்‌ சொல்லியரைச்‌ செய்யாமலிருப்பாரா? அல்லது உரைத்ததை 
நிறைவேற்றிமலிருப்பாரா? 

இதோ, நான்‌ ஆசி கூறவே ஒரு கட்டளை பெற்றேன்‌: அவர்‌ ஆசி பொழிந்துள்ளார்‌: அதை 
என்னால்‌ மாற்றியமைக்க இயலாது. 


FAR 


22. 


23. 


24. 


25. 


26. 


24. 


28. 


29. 


30. 


43 


யாக்கோபில்‌ தீங்கினை அவர்‌ கண்டதில்லை! இஸ்ரயேலில்‌ துயரத்தை அவர்‌ பார்த்தது 
மில்லை! ஆண்டவராம்‌ கடவுள்‌ அவர்களோடிருக்கிறார்‌? ஓர்‌ அரசனின்‌ பெருமுழக்கம்‌ 
அவர்களிடையே உண்டு. 

எகிப்திலிருந்து இறைவன்‌ அவர்களை வெளிக்கொணர்கின்றார்‌: காண்டாமிருகத்தின்‌ 
கொம்புகள்‌ அவர்களுக்கு உண்டு. 

யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம்‌ ஏதமில்லை. இஸ்ரயேலுக்கு எதிரான குறி கூறல்‌ 
யாதுமில்லை: யாக்கோபையும்‌ இஸ்ரயேலையும்‌ பற்றி இப்போது சொல்லப்படுவது: எத்து 
ணை அரியன ஆற்றியுள்ளார்‌ கடவுள்‌! 

இதோ ஒரு மக்களினம்‌: அது ஒரு பெண்‌ சிங்கம்‌ போன்று எழும்புகிறது: ஒரு சிங்கம்‌ 
போன்று அது தன்னை உயர்த்துகிறது. இரையை விழுங்கி, கொலையுண்டதின்‌ 
இரத்தத்தைக்‌ குடிக்குமட்டும்‌ அது படுப்பதில்லை. 

பாலாக்கு பிலாயாமிடம்‌, ஒருபோதும்‌ நீர்‌ அவர்களைச்‌ சபிக்க வேண்டாம்‌. ஒருபோதும்‌ 
அவர்களுக்கு ஆசி கூறவும்‌ வேண்டாம்‌ என்றான்‌. 

ஆனால்‌ பிலயாம்‌ பாலாக்குக்கு மறுமொழியாக, ஆண்டவர்‌ சொல்கிறபடியெல்லாம்‌ 
செய்வேனென்று நான்‌ உம்மிடம்‌ சொல்லவில்லையோ? என்றார்‌. 

பின்னர்‌ பாலாக்கு பிலயாமிடம்‌, மீண்டும்‌ வாரும்‌, நான்‌ உம்மை வேறோர்‌ இடத்துக்குக்‌ 
கொண்டு செல்வேன்‌. ஒருவேளை நீர்‌ எனக்காக அங்கிருந்து அவர்களைச்‌ சபிப்பது 
கடவுளுக்கு உகந்ததாயிருக்கும்‌ என்றான்‌. 

அங்ஙனமே பாலாக்கு பிலயாமைப்‌ பெகோரின்‌ கொடுமுடிக்குக்‌ கொண்டு போனான்‌: அது 
பாலை நிலத்தை நோக்கியவாறு அமைந்திருந்தது. 

பிலயாம்‌ பாலாக்கிடம்‌, எனக்காக இங்கு ஏழு பலிபீடங்களைக்‌ கட்டும்‌: எனக்கு இங்கு 
ஏழு காளைகளையும்‌ ஏழு கிடாய்களையும்‌ ஏற்பாடு செய்யும்‌ என்றார்‌. 

பிலயாம்‌ சொன்னபடியே பாலாக்கு செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும்‌ ஒரு காளையையும்‌ 
ஒரு கிடாயையும்‌ பலியிட்டான்‌. 


அதிகாரம்‌ 24 


1. 


இஸ்ரயேலுக்கு ஆசி கூறுவதே ஆண்டவருக்கு விருப்பம்‌ என்று பிலயாம்‌ கண்போது, முன்பு 
செய்தது போன்று அவர்‌ சகுனம்‌ பார்க்கச்‌ செல்லாமல்‌, தம்‌ முகத்தைப்‌ பாலைநிலத்துக்கு 
நேரே திருப்பினார்‌. 

பிலயாம்‌ ஏறிட்டுப்‌ பார்க்கவே குலம்‌ குலமாகப்‌ பாளையமிறங்கிய இஸ்ரயேலைக்‌ 
கண்டார்‌. அப்போது கடவுளின்‌ ஆவி அவர்‌ மேல்‌ இறங்கியது. 

அவர்‌ திருஉரையாகக்‌ கூறியது: பெகோர்‌ புதல்வன்‌ பிலயாமின்‌ திருமொழி! கண்‌ 
திறக்கப்பட்டவனின்‌ திருமொழி! 

கடவுளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்கிறவனின்‌, பேராற்றல்‌ வாய்ந்தவரின்‌ காட்சியைக்‌ கண்டு 
கீழே விழுந்தும்‌ கண்‌ மூடாதவனின்‌ திருமொழி! 

யாக்கோபே! உன்‌ கூடாரங்களும்‌ இஸ்ரயேலே! உன்‌ இருப்பிடங்களும்‌ எத்துணை அழகு 
வாய்ந்தவை! 6. அவை விரிந்து கடக்கும்‌ பள்ளத்தாக்குகள்‌ போன்றவை: ஆண்டவர்‌ நட்ட 
அகில்‌ மரங்கள்‌ போன்றவை: நீர்‌ அருகிலுள்ள கேதுரு மரங்கள்‌ போன்றவை. 

அவனுடைய நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர்‌ ஓடும்‌: அவனது விதை நீர்த்திரளின்மேல்‌ 
இருக்கும்‌: அவனுடைய அரசன்‌ ஆகாகைவிடப்‌ பெரியவன்‌: அவனது அரசு உயர்த்தப்படும்‌. 
கடவுள்‌ அவனை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார்‌: காண்டா மிருகத்தின்‌ கொம்புகள்‌ 
அவனுக்குண்டு: அவன்‌ தன்‌ எதிரிகளாகிய வேற்று இனத்தவரை விழுங்கிவிடூவான்‌: 
அவர்கள்‌ எலும்புகளைத்‌ தூள்‌ தூள்களாக நொறுக்குவான்‌: அவர்களைத்‌ தன்‌ அம்புகளால்‌ 
ஊடுருவக்‌ குத்துவான்‌: 

அவன்‌ துயில்‌ கொண்டான்‌: சிங்கம்‌ போன்றும்‌ பெண்‌ சிங்கம்‌ போன்றும்‌ படுத்து 
க்கொண்டான்‌: அவனை எழுப்பி விடுவோன்‌ யார்‌? உனக்கு ஆசி கூறுவோன்‌ ஆசி 
பெறுவான்‌: எனவே உன்னைச்‌ சபிப்போன்‌ சாபமடைவான்‌! 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17, 


18. 


19, 
20. 


21. 


22. 


SM 


24. 
25. 


44 


எனவே பிலயாம்‌ மீது பாலாக்கு கடும்‌ சினம்‌ கொண்டு தன்‌ கைகளைத்‌ தட்டி பிலயாமிடம்‌, 
என்‌ எதிரிகளைச்‌ சபிக்கவே நான்‌ உம்மை அழைத்தேன்‌: ஆனால்‌ நீர்‌ இம்மூன்று முறையும்‌ 
அவர்களுக்கு ஆசி கூறியுள்ளீர்‌: 

எனவே உடனே உம்‌ இடத்துக்கு ஓடிவிடும்‌: உமக்கு உறுதியாக மரியாதை செய்வேன்‌ 
என்று சொல்லியிருந்தேன்‌: ஆண்டவரோ நீர்‌ மரியாதை பெறாதபடி தடுத்துவிட்டார்‌ 
என்றான்‌. 

பிலயாம்‌ பாலாக்குக்கு மறுமொழியாகக்‌ கூறியது: நீர்‌ என்னிடம்‌ அனுப்பிய உம்‌ தூதரிடம்‌ 
நான்‌ சொல்லவில்லையா? 

பாலாக்கு வீடு நிறைய வெள்ளியும்‌ பொன்னும்‌ தந்தாலும்‌ ஆண்டவரின்‌ வார்த்தையை மீறிச்‌ 
சென்று என்‌ விருப்பப்படி நன்மையோ தீமையோ செய்ய இயலாது: ஆண்டவர்‌ 
பேசுவதையே நான்‌ பேசுவேன்‌ என்று சொல்லவில்லையா? 

இப்போது நான்‌ என்‌ மக்களிடம்‌ போகிறேன்‌: வாரும்‌, பிற்காலத்தில்‌ இம்மக்கள்‌ உம்‌ 
மக்களுக்கு என்ன செய்வார்கள்‌ என்று உமக்குத்‌ தெரிவிப்பேன்‌ என்றார்‌. 

அவர்‌ திரு உரையாகக்‌ கூறியது: பெகோரின்‌ புதல்வன்‌ பிலயாமின்‌ திருமொழி! கண்‌ 
திறக்கப்பட்டவனின்‌ திருமொழி! 

கடவுளின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு, உன்னதர்‌ அளித்த அறிவைப்‌ பெற்று 
பேராற்றலுடையவரின்‌ காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும்‌ கண்‌ மூடப்படாதவனின்‌ திருமொழி! 
நான்‌ அவரைக்‌ காண்பேன்‌: ஆனால்‌ இப்போதன்று: நான்‌ அவரைப்‌ பார்ப்பேன்‌: ஆனால்‌ 
அண்மையிலன்று: யாக்கோபிலிருந்து விண்மீன்‌ ஒன்று உதிக்கும்‌! இஸ்ரயேலிலிருந்து 
செங்கோல்‌ ஒன்று எழும்பும்‌! அது மோவாபின்‌ நெற்றிப்‌ பிறையை நசுக்கும்‌: சேத்தின்‌ 
புதல்வர்‌ அனைவரையும்‌ அழித்துவிடும்‌. 

அவன்‌ எதிரியான ஏதோம்‌ பாழாகிவிடும்‌: சேயிரும்‌ கைப்பற்றப்படும்‌: இஸ்ரயேலோ 
வலிமையுடன்‌ செயல்படும்‌. 

யாக்கோபு ஆளுகை செய்வான்‌: நகர்களில்‌ எஞ்சியிருப்போர்‌ அழிக்கப்படுவர்‌. 

பின்‌ அவர்‌ அமலேக்கைப்‌ பார்த்துத்‌ திருவுரையாகக்‌ கூறியது: வேற்றினங்களில்‌ 
முதன்மையானவன்‌ அமலேக்கு: இறுதியில்‌ அவன்‌ அழிந்துபோவான்‌. 

அடுத்துக்‌ கேனியனை நோக்கித்‌ திருவுரையாக்‌ கூறியது: உன்‌ வாழ்விடம்‌ உறுதியானது: 
உன்‌ கூடூ பாறையில்‌ அமைந்துள்ளது: 

ஆயினும்‌ கேனியன்‌ பாழாய்ப்‌ போவான்‌: ஆசீரியர்‌ உன்னைச்‌ சிறைப்‌ பிடித்துச்‌ செல்ல 
எவ்வளவு காலந்தான்‌ ஆகும்‌? 

பின்னும்‌ அவர்‌ திருவுரையாகக்‌ கூறியது: அந்தோ, கடவுள்‌ இதனைச்‌ செய்யும்போது 
எவன்தான்‌ பிழைப்பான்‌? 

கித்திம்‌ தன்‌ கப்பல்களால்‌ ஆசீரியாவையும்‌ ஏபேரையும்‌ துன்புறுத்துவான்‌ 

பின்பு பிலயாம்‌ எழுந்து தம்‌ இடத்துக்குத்‌ திரும்பினார்‌: பாலாக்கும்‌ தன்வழியே சென்றான்‌! 


அதிகாரம்‌ 25 


l. 


2. 


இஸ்ரயேல்‌ சித்திமில்‌ தங்கியிருந்தபோது மக்கள்‌ மோவாபின்‌ புதல்வியரோடு 
முறைகேடாக நடக்கத்‌ தொடங்கினர்‌. 

அவர்கள்‌ தங்கள்‌ தெய்வங்களின்‌ பலிகளில்‌ பங்கேற்க மக்களை அழைத்தனர்‌: மக்கள்‌ 
உண்டு அவர்கள்‌ தெய்வங்களைப்‌ பணிந்து வணங்கினர்‌. 

இங்ஙனம்‌ இஸ்ரயேல்‌ பாகால்பெகோரை அடிபணிந்தது: எனவே ஆண்டவரின்‌ சினம்‌ 
இஸ்ரயேலுக்கு எதிராக மூண்டது. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, மக்களின்‌ தலைவர்கள்‌ அனைவரையும்‌ கொண்டூ வந்து 
பட்டப்பகலில்‌ ஆண்டவர்‌ முன்‌ தூக்கிலிடூ. அதனால்‌ ஆண்டவர்‌ கடுஞ்சினம்‌ இஸ்ரயேலை 
விட்டு நீங்கும்‌ என்று கூறினார்‌. 

மோசே இஸ்ரயேலின்‌ தலைவர்களிடம்‌, உங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ பாகால்‌ பெகோரை 
அடிபணிந்த தம்‌ ஆள்களைக்‌ கொன்று விடுங்கள்‌ என்றார்‌. 


45 


6. மேலும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ சந்திப்புக்‌ கூடார வாயிலில்‌ அழுது கொண்டிருந்தபொழுது 
அவர்களில்‌ ஒருவன்‌ மிதியானியப்‌ பெண்ணொருத்தியைத்‌ தன்‌ வீட்டுக்குக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வந்தான்‌: இது மோசேயின்‌ பார்வையிலும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
கூட்டமைப்பிலுள்ள அனைவர்‌ பார்வையிலும்‌ நடந்தது. 

7. | குரு ஆரோன்‌ மகன்‌ எலயாசரின்‌ புதல்வன்‌ பினகாசு இதனைப்‌ பார்த்ததும்‌ அவன்‌ மக்கள்‌ 
கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன்‌ கையில்‌ ஓர்‌ ஈட்டியை எடுத்துக்‌ கொண்டான்‌. 

8. அவன்‌ அந்த இஸ்ரயேல்‌ மனிதனின்‌ பின்னே உள்ளறைக்குச்‌ சென்று அந்த இஸ்ரயேல்‌ 
மனிதனையும்‌ அந்தப்‌ பெண்ணையும்‌ சேர்த்து அவள்‌ வயிறு வழியே ஊடுருவக்‌ குத்தினான்‌. 
இதனால்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடையே கொள்ளைநோய்‌ அகன்றது. 

9. எனினும்‌ அக்கொள்ளை நோயால்‌ இறந்தோர்‌ இருபத்து நான்காயிரம்‌ பேர்‌. 

10. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

11. குரு ஆரோன்‌ மகன்‌ எலயாசரின்‌ புதல்வன்‌ பினகாசு இஸ்ரயேல்‌ மக்களிடமிருந்து என்‌ 
சினத்தை அகற்றி விட்டான்‌: நான்‌ அவர்கள்‌ மீது கொண்டிருந்த அன்பின்‌ வெறியை 
அவனும்‌ காட்டிவிட்டான்‌: ஆகவே என்‌ பேரார்வத்தால்‌ இஸ்ரயேல்‌ மக்களை நான்‌ 
முற்றிலும்‌ அழித்து விடவில்லை. 

12. எனவே நீ சொல்ல வேண்டியது: இதோ என்‌ நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்குக்‌ 
கொடுக்கிறேன்‌: 

13. அது அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்‌ அவன்‌ வழித்தோன்றல்களுக்கும்‌ நிலையான குருத்து 
வத்தின்‌ உடன்படிக்கையாயிருக்கும்‌: அவன்‌ தன்‌ கடவுள்‌ மீது பேரார்வம்‌ 
கொண்டிருந்ததால்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்காகக்‌ கறை நீக்கம்‌ செய்தான்‌. 

14. மிதியானியப்‌ பெண்ணுடன்‌ சேர்த்துக்‌ கொல்லப்பட்ட இஸ்ரயேலன்‌ பெயர்‌ சிம்ரி: இவன்‌ 
சிமியோன்‌ குலத்தைச்‌ சார்ந்த மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவனான சாலூவின்‌ மகன்‌: 

15. கொல்லப்பட்ட அந்த மிதியானியப்‌ பெண்ணின்‌ பெயர்‌ கோசுபி: இவள்‌ மிதியானில்‌ 
மூதாதையர்‌ வீடொன்றுக்குத்‌ தலைவனான சூரின்‌ மகள்‌. 

16. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

17. மிதியானியரைத்‌ தாக்கி அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள்‌: 

18. ஏனெனில்‌, அவர்களும்‌ தங்கள்‌ சூழ்ச்சிகளால்‌ உங்களை ஏமாற்றினார்கள்‌: இதனால்‌ 
பெகோரை முன்னிட்டு மிதியான்‌ தலைவனின்‌ மகளாகிய அவர்கள்‌ சகோதரி கோசுபியின்‌ 
காரியத்திலும்‌ அவர்கள்‌ உங்களைக்‌ கெடுத்து விட்டார்கள்‌. பெகோரை முன்னிட்டு 
ஏற்பட்ட கொள்ளை நோய்க்‌ காலத்தில்‌ அவள்‌ கொல்லப்பட்டாள்‌. 

அதிகாரம்‌ 26 

1. அந்தக்‌ கொள்ளை நோய்க்குப்‌ பின்பு ஆண்டவர்‌ மோசேயிடமும்‌ குரு ஆரோன்‌ மகன்‌ 
எலயாசரிடமும்‌, 

2. இஸ்ரயேல்‌ மக்களின்‌ கூட்டமைப்பு முழுவதிலும்‌ இருபது வயதும்‌ அதற்கு மேலும்‌ உள்ள 
போருக்குச்‌ செல்லத்தக்க இஸ்ரயேலின்‌ ஆண்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ அவர்கள்‌ 
மூதாதையர்‌ வீடுகள்‌ வாரியாகக்‌ கணக்கெடுங்கள்‌ என்றார்‌. 

3. மோசேயும்‌ குரு எலயாசரும்‌ எரிகோவுக்கு எதிரே யோர்தானையடுத்த மோவாபு 
சமவெளியில்‌ அவர்களிடம்‌, 

4. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே இருபது வயதும்‌ அதற்கு 
மேலுமுள்ளவர்களைக்‌ கணக்கெடுங்கள்‌ என்று கூறினர்‌. எகிப்து நாட்டிலிருந்து 
வெளியேறி வந்த இஸ்ரயேலின்‌ ஆண்‌ மக்கள்‌ பின்வருமாறு: 

5. ரூபன்‌ இஸ்ரயேலின்‌ தலைமகன்‌. ரூபன்‌ புதல்வர்‌: அனோக்கு, அனோக்கு வீட்டார்‌: பல்லூ, 
பல்லூ வீட்டார்‌: 

6. எட்சரோன்‌, எட்சரோன்‌ வீட்டார்‌, கர்மி, கர்மி வீட்டார்‌, 

7. ரூபன்‌ குடும்பங்கள்‌ இவைகளே. இவற்றில்‌ எண்ணப்பட்டோர்‌ நாற்பத்து மூவாயிரத்து 
எழுநூற்று முப்பது பேர்‌. 

8. பல்லூ புதல்வர்‌ எலியாபு. 


10. 
106 
12. 
13. 
14. 
I5. 
I: 
17. 
18. 
19. 
20. 


21. 
22. 


23. 


24. 
22; 


26. 


27 


28: 
29. 


30. 
5l. 
32. 
39. 


34. 
33; 


36. 
34. 


38. 


46 


எலியாபு புதல்வர்‌: நெழுவேல்‌, தாத்தான்‌, அபிராம்‌. கோராகின்‌ கூட்டத்தார்‌ 
ஆண்டவருடன்‌ வாக்குவாதம்‌ செய்தபோது மோசேக்கும்‌ ஆரோனுக்கும்‌ எதிராகப்‌ 
போராடூமாறு மக்கள்‌ கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும்‌ அபிராமும்‌ இவர்களே. 
அப்போது நிலம்‌ வாயைத்‌ திறந்து கோராகுடன்‌ சேர்ந்து அவர்களை விழுங்கியது. 
நெருப்பு இருநூற்றைம்பது பேரைக்‌ கவ்வியது: அக்கூட்டம்‌ மாண்டது: இவ்வாறு அவர்கள்‌ 
ஓர்‌ எச்சரிப்பாயினர்‌. 

ஆனால்‌ கோராகு புதல்வர்‌ மடியவில்லை. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாகச்‌ சிமியோன்‌ புதல்வர்‌: நெமுவேல்‌, நெழுவேல்‌ வீட்டார்‌: 
யாமீன்‌, யாமீன்‌ வீட்டார்‌: யாக்கின்‌, யாக்கின்‌ வீட்டார்‌: 

செராகு, செராகின்‌ வீட்டார்‌: சாவூல்‌, சாவூல்‌ வீட்டார்‌: 

சிமியோன்‌ குடும்பங்கள்‌ இவையே. இவர்கள்‌ இருபத்து இரண்டாயிரத்து இருநூறு பேர்‌. 
தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக காத்துப்‌ புதல்வர்‌: செப்போன்‌, செப்போன்‌ வீட்டார்‌: அதி, 
அதி வீட்டார்‌: சூனி, சூனி வீட்டார்‌: 

ஒசுன்‌, ஒசுனீ வீட்டார்‌: ஏரி, ஏரி வீட்டார்‌: 

அரோது, அரோது வீட்டார்‌: அரேலி, அரேலி வீட்டார்‌. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி காத்துப்‌ புதல்வர்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ 
நாற்பதாயிரத்து ஐந்நூறு பேர்‌. 

யூதாவின்‌ புதல்வர்‌ ஏர்‌, ஓனான்‌ என்போர்‌: ஏர்‌, ஓனான்‌ ஆகியோர்‌ கானான்‌ நாட்டில்‌ 
இறந்தனர்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக யூதாவின்‌ புதல்வர்‌: சேலா, சேலா வீட்டார்‌: பெரேட்சு, 
பெசேட்சு வீட்டார்‌: செராகு, செராகு வீட்டார்‌. 

பெரேட்சின்‌ புதல்வர்‌: எட்சரோன்‌, எட்சரோன்‌ வீட்டார்‌: ஆமூல்‌, ஆமூல்‌ வீட்டார்‌: 
அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி யூதாவின்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ 
எழுபத்தாறாயிரத்து ஐந்நூறு பேர்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக இசக்கார்‌ புதல்வர்‌: தோலா, தோலா வீட்டார்‌: பூவா, பூவா 
வீட்டார்‌: 

யாசூபு, யாசூபு வீட்டார்‌: சிம்ரோன்‌, சிம்ரோன்‌ வீட்டார்‌. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி இசக்கார்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ அறுபத்து 
நாலாயிரத்து முந்நூறு பேர்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக செபுலோன்‌ புதல்வர்‌: செரேது, செரேது வீட்டார்‌: 
ஏலோன்‌, ஏலோன்‌ வீட்டார்‌: யாகுலவேல்‌, யாகுலவேல்‌ வீட்டார்‌. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி செபுலோன்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ அறுபதாயிரத்து 
ஐந்நூறு பேர்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக யோசேப்புப்‌ புதல்வர்‌ மனாசேயும்‌ எப்ராயிமும்‌ ஆவர்‌. 
மனாசே புதல்வர்‌: மாக்கிர்‌, மாக்கிர்‌ வீட்டார்‌: மாக்கிர்‌ கிலயாதின்‌ தந்தை: கிலயாது, 
கிலயாது வீட்டார்‌. 

கிலயாது புதல்வர்‌ இவர்களே: இயசேர்‌, இயசேர்‌ வீட்டார்‌: ஏலேக்கு, ஏலேக்கு வீட்டார்‌: 
அசிரியேல்‌, அசிரியேல்‌ வீட்டார்‌: செக்கேம்‌, செக்கேம்‌ வீட்டார்‌: 

செமிதா, செமிதா வீட்டார்‌: ஏபேர்‌, ஏபேர்‌ வீட்டார்‌. 

ஏபேர்‌ மகன்‌ செலோபுகாதுக்குப்‌ புதல்வர்கள்‌ இல்லை: ஆனால்‌ புதல்வியர்‌ இருந்தனர்‌: 
செலோபுகாதின்‌ புதல்வியர்‌ பெயர்கள்‌: மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா. 
மனாசேயின்‌ குடும்பங்கள்‌ இவைகளே. அவர்கள்‌ தொகை ஜம்பத்தீராயிரத்து எழுநூறு. 
தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக எப்ராயிம்‌ புதல்வர்‌ இவர்களே: சுத்தேலாகு, சுத்தேலாகு 
வீட்டார்‌: பெக்கேர்‌, பெக்கேர்‌ வீட்டார்‌: தகான்‌, தகான்‌ வீட்டார்‌. 

சுத்தேலாகின்‌ புதல்வர்‌, ஏரானும்‌ ஏரான்‌ வீட்டாருமே. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி எப்ராயிம்‌ புதல்வர்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ 
முப்பத்தீராயிரத்து ஐந்நூறு பேர்‌. ஆக மொத்தம்‌ தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக 
யோசேப்புப்‌ புதல்வர்‌ இவர்களே. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாகப்‌ பென்யமின்‌ புதல்வர்‌: பேலா, பேலா வீட்டார்‌, அசுபேல்‌, 
அசுபேல்‌ வீட்டார்‌: அகிராம்‌, அகிராம்‌ வீட்டார்‌: 


29. 
40. 


63. 


64. 


47 


செபூபாம்‌, செபூபாம்‌ வீட்டார்‌: கூபாம்‌, கூபாம்‌ வீட்டார்‌: 

பேலா புதல்வர்‌ அருது, நாமான்‌ என்போரே: அருது, அருது வீட்டார்‌: நாமான்‌, நாமான்‌ 
வீட்டார்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாகப்‌ பென்யமின்‌ புதல்வர்‌ இவர்களே. அவர்கள்‌ தொகை 
நாற்பத்தையாயிரத்து அறுநூறு. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக தாண்‌ புதல்வர்‌ இவர்களே: சூகாம்‌, சூகாம்‌ வீட்டார்‌. 
தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக இவைகளே தாண்‌ குடும்பங்கள்‌. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி சூகாம்‌ குடும்பத்தினர்‌ அறுபத்து நாலாயிரத்து நானூறு பேர்‌. 
தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக ஆசேர்‌ புதல்வர்‌: இம்னா, இம்னா வீட்டார்‌: இசுவி, இசுவி 
வீட்டார்‌: பெரியா, பெரியா வீட்டார்‌. 

பெரியா புதல்வர்‌: எபேர்‌, எபேர்‌ வீட்டார்‌: மல்கியேல்‌, மல்கியேல்‌ வீட்டார்‌. 

ஆசேர்‌ புதல்வி பெயர்‌ செராகு. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி ஆசேர்‌ புதல்வர்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ ஜம்பத்து 
மூவாயிரத்து நானூறு பேர்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக நப்தலி புதல்வர்‌: யாகுட்சேல்‌, யாகுட்சேல்‌ வீட்டார்‌: கூனி, 
கூனி வீட்டார்‌: 

எட்சேர்‌, எட்சேர்‌ வீட்டார்‌, சில்லேம்‌, சில்லேம்‌ வீட்டார்‌. 

அவர்கள்‌ எண்ணிக்கைப்படி நப்தலிக்‌ குடும்பங்கள்‌ இவையே. அவர்கள்‌ தொகை 
நாற்பத்தையாயிரத்து நானூறு. 

ஆக, இஸ்ரயேலின்‌ ஆண்‌ மக்கள்‌ தொகை ஆறு லட்சத்து ஓராயிரத்து எழுநூற்று முப்பது. 
ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

பெயர்களின்‌ எண்ணிக்கைக்குத்தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமைச்‌ 
சொத்தாகப்‌ பங்கிடப்படும்‌. 

குலங்களுள்‌ பெரியவற்றுக்குக்‌ கூட்டியும்‌, சிறியவற்றுக்குக்‌ குறைத்தும்‌ நீ அதனதன்‌ 
உரிமைச்‌ சொத்தைக்‌ கொடுப்பாய்‌. ஒவ்வொன்றுக்கும்‌ அதன்‌ தொகைக்கேற்ப உரிமைச்‌ 
சொத்து வழங்கப்படும்‌. 

ஆயினும்‌, திருவுளச்‌ சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மூதாதையர்‌ குலப்பெயர்கள்‌ வாரியாக உரிமைச்‌ சொத்தைப்‌ பெறுவர்‌. 

பெரியவற்றுக்கும்‌, சிறியவற்றுக்குமிடையே திருவுளச்‌ சீட்டு முறைப்படி அதனதன்‌ உரிமைச்‌ 
சொத்து பங்கிடப்படும்‌. 

தங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாக எண்ணப்பட்ட லேவியர்‌ இவர்களே: கேர்சோன்‌, 
கேர்சோன்‌ வீட்டார்‌: கெகாது, கெகாது வீட்டார்‌: மெராரி, மெராரி வீட்டார்‌. 

லேவி குடம்பங்களாவன: லிப்னி குடும்பம்‌, எபிரோன்‌ குடும்பம்‌, மக்லி குடும்பம்‌, மூசி 
குடும்பம்‌, கோராகு குடும்பம்‌. கெகாது அம்ராமின்‌ தந்தை. 

அம்ராம்‌ மனைவி பெயர்‌ யோக்கபெத்து. இவள்‌ லேவி மகள்‌: லேவிக்கு எகிப்தில்‌ 
பிறந்தவள்‌. அம்ராமுக்கு இவள்‌ ஆரோன்‌, மோசே, அவர்களின்‌ சகோதரி மிரியாம்‌ 
ஆகியோரைப்‌ பெற்றெடுத்தாள்‌. 

ஆரோனுக்குப்‌ பிறந்தவர்கள்‌ நாதாபு, அபிகூ, எலயாசர்‌, இத்தாமர்‌ ஆகியோர்‌. 

ஆனால்‌ நாதாபும்‌, அபிகூவும்‌ ஆண்டவர்‌ முன்‌ வேற்று நெருப்பைக்‌ கொண்டு வந்தபோது 
கொல்லப்பட்டனர்‌. 

லேவியருள்‌ ஒரு மாதமும்‌ அதற்கு மேலும்‌ வயதுடைய ஆண்களில்‌ எண்ணப்பட்டோர்‌ 
இருபத்து மூவாயிரத்து பேர்‌. இஸ்ரயேல்‌ மக்களிடையே அவர்கள்‌ பதிவு 
செய்யப்படவில்லை. ஏனெனில்‌ இஸ்ரயேல்‌ மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமைச்‌ 
சொத்தும்‌ தரப்படவில்லை. 

மோசேயாலும்‌ குரு எலயாரசராலும்‌ எண்ணப்பட்டோர்‌ இவர்களே. அவர்கள்‌ இஸ்ரயேல்‌ 
மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபியச்‌ சமவெளியில்‌ 
எண்ணினார்கள்‌. 

ஆனால்‌, சீனாயப்‌ பாலை நிலத்தில்‌ எண்ணப்பட்டிருந்த இஸ்ரயேல்‌ மக்களில்‌, அதாவது 
மோசேயாலும்‌ குரு ஆரோனாலும்‌ எண்ணப்பட்டோருள்‌ எவரும்‌ இவர்களிடையே 
இல்லை. 


65. 


48 


ஏனெனில்‌, அவர்கள்‌ பாலைநிலத்தில்‌ மடிந்து விடுவர்‌ என்று ஆண்டவர்‌ 
சொல்லியிருந்தார்‌. எப்புன்னே புதல்வன்‌ காலேபையும்‌ நூன்‌ புதல்வன்‌ யோசுவாவையும்‌ 
தவிர அவர்களில்‌ ஒருவனும்‌ மீந்திருக்கவில்லை. 


அதிகாரம்‌ 27 


l. 


பலன்‌ 


17. 


18. 


யோசேப்புப்‌ புதல்வரான மனாசே குடும்பங்களைச்‌ சார்ந்தவர்‌ செலொபுகாத்து. இவர்‌ 
மனாசேயின்‌ மைந்தர்‌ மாக்கிரின்‌ புதல்வர்‌ கிலியாதுக்குப்‌ பிறந்த ஏபேரின்‌ மகன்‌, 
இவருக்கு மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர்‌ இருந்தனர்‌. 

அவர்கள்‌ வந்து மோசே, குரு எலயாசர்‌, தலைவர்கள்‌, மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ அனைவர்‌ 
முன்னிலையில்‌ சந்திப்புக்‌ கூடார வாயிலருகில்‌ நின்று கூறியது: 

எங்கள்‌ தந்த பாலை நிலத்தில்‌ இறந்து போனார்‌. கோராகைச்‌ சார்ந்தவர்கள்‌ 
ஆண்டவருக்கு எதிராகக்‌ கூடிய கூட்டத்தினுள்‌ அவர்‌ இல்லை. அவர்தம்‌ பாவத்து 
க்காகவே இறந்தார்‌. அவருக்குப்‌ புதல்வர்கள்‌ இல்லை. 

இப்போதும்‌ தமக்குப்‌ புதல்வர்‌ இல்லாத காரணத்துக்காக எங்கள்‌ தந்தையின்‌ பெயர்‌ 
அவர்‌ குடும்பத்திலிருந்து ஏன்‌ நீக்கப்பட வேண்டும்‌? எங்கள்‌ தந்தையின்‌ 
சகோதரர்களிடையே எங்களுக்கும்‌ பங்கு தாருங்கள்‌. 

மோசே அவர்கள்‌ வழக்கை ஆண்டவரிடம்‌ கொண்டூ வந்தார்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

செலொபுகாதின்‌ புதல்வியர்‌ கேட்பது சரியே: அவர்கள்‌ தந்தையின்‌ சகோதரரிடையே 
அவர்களுக்கும்‌ உரிமைச்‌ சொத்தில்‌ பங்கு கொடுத்து, அவர்கள்‌ தந்தையின்‌ உரிமைச்‌ 
சொத்து அவர்களுக்குக்‌ கிடைக்கச்‌ செய்‌. 

நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ கூறு: மகன்‌ இல்லாமலே ஒருவன்‌ இறந்து விட்டால்‌ அவன்‌ 
உரிமைச்‌ சொத்து அவன்‌ மகளுக்குச்‌ சேர வேண்டும்‌. 

அவனுக்கு மகளும்‌ இல்லையெனில்‌ அவன்‌ உரிமைச்‌ சொத்தை அவன்‌ சகோதரருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 

அவனுக்குச்‌ சகோதரரும்‌ இல்லையெனில்‌ அவன்‌ உரிமைச்‌ சொத்தை அவன்‌ தந்தையின்‌ 
சகோதரருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

அவன்‌ தந்தைக்கும்‌ சகோதரர்‌ இல்லையெனில்‌ அவன்‌ உரிமைச்‌ சொத்தை அவன்‌ 
குடும்பத்தில்‌ அவனுக்கடுத்த உறவினனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌: அவன்‌ அதை 
உடைமையாக்கிக்‌ கொள்வான்‌. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி இது 
இஸ்ரயேல்‌ மக்களுக்கு நியமமாகவும்‌, விதிமுறையாகவும்‌ விளங்கும்‌. 

மேலும்‌ ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: இந்த அபாரிம்‌ மலை மேல்‌ ஏறிச்‌ சென்று நான்‌ 
இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கொடுத்துள்ள நாட்டைப்‌ பார்‌. 

நீ அதைப்‌ பார்த்த பின்‌ உன்‌ சகோதரன்‌ ஆரோன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டது போன்று, 
நீயும்‌ உன்‌ மக்களுடன்‌ சேர்த்துக்கொள்ளப்படுவாய்‌. 

ஏனெனில்‌ சீன்‌ பாலைநிலத்தில்‌ மக்கள்‌ கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம்‌ 
செய்தபொழுது நீங்கள்‌ அவர்கள்‌ பார்வையில்‌ என்னைப்‌ புனிதப்படூத்தாது என்‌ 
வார்த்தையை எதிர்த்துக்‌ கலகம்‌ செய்தீர்கள்‌ - இவையே சீன்‌ பாலை நிலத்தில்‌ 
காதேசிலுள்ள மெரிபாவின்‌ நீர்நிலைகள்‌. 

மோசே ஆண்டவரிடம்‌, 

உயிர்க்கு எல்லாம்‌ கடவுளாகிய ஆண்டவர்‌ இந்த மக்கள்‌ கூட்டமைப்புக்கு ஒருவனைப்‌ 
பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக: 

அவன்‌ அவர்களுக்கு முன்னே போகவும்‌, அவர்களுக்கு முன்னே வரவும்‌ வேண்டும்‌: அவ்வாறே 
வெளியே நடத்திச்‌ செல்லவும்‌ உள்ளே அழைத்து வரவும்‌ வேண்டும்‌. இதனால்‌ ஆண்டவரின்‌ 
மக்கள்‌ கூட்டமைப்பு மேய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: நூன்‌ புதல்வன்‌ யோசுவாவைத்‌ தேர்ந்துகொள்‌: அவன்‌ 
ஆவியைத்‌ தன்னுள்‌ கொண்டவன்‌: நீ அவன்‌ மேல்‌ உன்‌ கையை வை. 


19. 


20. 


21. 


22. 


23. 


49 


குரு எலயாசருக்கும்‌ மக்கள்‌ கூட்டமைப்பிலுள்ள அனைவருக்கும்‌ முன்பாக அவனை நிற்கச்‌ 
செய்‌: அவர்கள்‌ பார்வையில்‌ நீ அவனைப்‌ பொறுப்பாளனாக ஏற்படுத்து. 

மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ அனைத்து மக்களும்‌ கீழ்ப்படியும்படிு உன்‌ அதிகாரத்தை 
அவனுடன்‌ பகிர்ந்துகொள்‌. 

அவன்‌ குரு எலயாசருக்கு முன்‌ நிற்க, அவனுக்காக எலயாசர்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ 
ஊரிம்‌ வழங்கும்‌ தீர்ப்பை நாடுவான்‌: அவனும்‌ அவனுடன்‌ இருக்கும்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
அனைவருமான மக்கள்‌ கூட்டமைப்பு முழுவதும்‌ எலயாசரின்‌ வார்த்தையின்படியே 
வெளியே செல்லவும்‌, உள்ளே வரவும்‌ வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ கட்டளையிட்டபடியே மோசே செய்தார்‌. அவர்‌ யோசுவாவை அழைத்து குரு 
எலயாசர்‌ மக்கள்‌ அனைவர்‌ முன்னிலையில்‌ அவரை நிற்கச்‌ செய்தார்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே தம்‌ கைகளை அவர்‌ மேல்‌ வைத்து 
அவரைப்‌ பொறுப்பாளராக நியமித்தார்‌. 


அதிகாரம்‌ 28 


11. 


12. 


13. 


14. 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

நீ இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட்டுச்‌ சொல்‌: எனக்குரிய நேர்ச்சையை, நெருப்புப்‌ 

பலியான உணவை, எனக்கு உகந்த நறுமணத்தைக்‌ குறிக்கப்பட்ட காலத்தில்‌ எனக்குப்‌ 

படைப்பதில்‌ நீங்கள்‌ கருத்தாயிருக்க வேண்டும்‌. 

நீ அவர்களிடம்‌ சொல்‌: நெருப்புப்‌ பலியாக நீங்கள்‌ ஆண்டவருக்குப்‌ படைக்க வேண்டியது 
அன்றாட எரிபலியாக எந்நாளும்‌ செலுத்த ஒரு வயதுடைய பழுதற்ற இரண்டு 

ஆட்டுக்குட்டிகள்‌. 

இவற்றுள்‌ ஒன்றைக்‌ காலையிலும்‌, மற்றதை மாலையிலும்‌ பலியிட வேண்டும்‌. 

அத்துடன்‌, உணவுப்‌ படையலாக இருபதுபடி மரக்காலில்‌ பத்தில்‌ ஒரு அளவு மிருதுவான 

மாவை அடித்துப்‌ பிழியப்பட்ட கால்‌ கலயம்‌ எண்ணெயுடன்‌ பிசைய வேண்டும்‌. 

இது எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி: இது ஆண்டவருக்குரிய நெருப்புப்‌ பலியாகவும்‌ 

உகந்த நறுமணமாகவும்‌ சீனாய்‌ மலையில்‌ ஏற்படுத்தப்பட்டது. 

அத்துடன்‌ ஒவ்வோர்‌ ஆட்டுக்குட்டிக்கும்‌ கால்‌ கலயம்‌ வீதம்‌ நீர்மப்‌ படையல்‌ நீங்கள்‌ 

செலுத்த வேண்டும்‌: ஆண்டவருக்கு நீர்மப்‌ படையலாகத்‌ திருஉறைவிடத்தில்‌ மது 

பானத்தை ஊற்ற வேண்டும்‌. 

மற்ற ஆட்டுக்‌ குட்டியை நீங்கள்‌ மாலையில்‌ பலியிட வேண்டும்‌. காலையிலுள்ள உணவுப்‌ 

படையல்‌ போன்றும்‌, அதன்‌ நீர்மப்படையல்‌ போன்றும்‌ அதை நெருப்புப்‌ பலியாகவும்‌ 

ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும்‌ நீங்கள்‌ படைக்க வேண்டும்‌. 

ஓய்வு நாளில்‌, ஒரு வயதுடைய இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும்‌ உணவுப்‌ படையலாக 

எண்ணெயில்‌ பிசைந்த இருபதுபடி மரக்காலில்‌ பத்தில்‌ இரண்டு அளவு மிருதுவான 

மாவையும்‌, அத்துடன்‌ நீர்மப்‌ படையலையும்‌ செலுத்த வேண்டும்‌. 

எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலியும்‌ நீர்மப்‌ படையலும்‌ நீங்கலாக இது ஒவ்வோர்‌ ஓய்வு 

நாளிலும்‌ செலுத்தப்பட வேண்டிய எரிபலி ஆகும்‌. 

மாதத்‌ தொடக்கத்தில்‌ எரிபலியாக நீங்கள்‌ ஆண்டவருக்குச்‌ செலுத்த வேண்டியவை: 

இளங்காளைகள்‌ இரண்டு: ஆட்டுக்‌ கிடாய்‌ ஒன்று: ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள்‌ ஏழு: 

இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும்‌. 

அவற்றுடன்‌, உணவுப்‌ படையலுக்காகக்‌ காளை ஒவ்வொன்றுக்கும்‌ எண்ணெயில்‌ பிசைந்த 

இருபதுபடி மரக்காலில்‌ மூன்று அளவு மெல்லிய மாவு: உணவுப்‌ படையலுக்காக ஆட்டுக்‌ 

கிடாய்‌ ஒன்றுக்கு எண்ணெயில்‌ பிசைந்த பத்தில்‌ இருபங்கு மெல்லிய மாவு: 

இவை எரிபலிக்காகவும்‌ ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்புப்‌ பலிக்காகவும்‌ 

இருக்க வேண்டியவை. 

அவற்றின்‌ நீர்மப்‌ படையல்களுக்கான திராட்சை இரசம்‌ காளை ஒன்றுக்கு அரை கலயம்‌, 

ஆட்டுக்கிடாய்‌ ஒன்றுக்கு மூன்றிலொரு கலயம்‌, ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு கால்‌ கலயம்‌ 


50 


என்ற அளவில்‌ இருக்க வேண்டும்‌. இது ஆண்டில்‌ எல்லா மாதங்களிலும்‌ ஒவ்வொரு 
மாதத்திற்கும்‌ உரிய எரி பலி. 


15. எந்நாளும்‌ செலுத்தப்படும்‌ எரிபலியும்‌, நீர்மப்‌ படையலும்‌ நீங்கலாகப்‌ பாவம்‌ போக்கும்‌ 
பலியாக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌ செலுத்த வேண்டும்‌. 

16. முதல்‌ மாதத்தின்‌ பதினான்காம்‌ நாள்‌ ஆண்டவரின்‌ பாஸ்கா. 

17. இந்த மாதத்தின்‌ பதினைந்தாம்‌ நாள்‌ திருவிழா. ஏழுநாள்களும்‌ புளிப்பற்ற அப்பமே உண்ண 
வேண்டும்‌. 

18. முதல்‌ நாளில்‌ திருப்பேரவை கூட்டப்படும்‌. கடின வேலை ஏதும்‌ நீங்கள்‌ செய்யக்கூடாது. 

19. ஆனால்‌ நெருப்புப்‌ பலியொன்றை, எரிபலியொன்றை ஆண்டவருக்குச்‌ செலுத்த 
வேண்டும்‌. 

20. அத்துடன்‌ உணவுப்‌ படையலாக எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு, காளை 
ஒன்றுக்கு ஆறு படியும்‌, வெள்ளாட்டுக்கிடாய்‌ ஒன்றுக்கு நான்கு படி அளவு வீதம்‌ நீங்கள்‌ 
படைக்க வேண்டும்‌. 

21. ஏழு ஆட்டுக்‌ குட்டிகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இரண்டு படி அளவு வீதம்‌ படைக்க வேண்டும்‌. 

22. இத்துடன்‌ உங்களுக்குக்‌ கறைநீக்கம்‌ செய்யப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகச்‌ செலுத்த 
வேண்டிய ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்‌. 

23. எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலியாக, காலை தோறும்‌ செலுத்தும்‌ எரிபலி நீங்கலாக, 
இவற்றை நீங்கள்‌ செலுத்த வேண்டும்‌. 

24. நாள்தோறும்‌ இதே முறையில்‌ ஏழு நாள்களுக்கும்‌ நெருப்புப்‌ பலியாகிய உணவை, 
ஆண்டவருக்கு உகந்த நறுமணத்தை நீங்கள்‌ படைக்க வேண்டும்‌. இது எந்நாளும்‌ 
செலுத்தும்‌ எரி பலியும்‌ நீர்மப்‌ படையலும்‌ நீங்கலாகப்‌ படைக்க வேண்டியது. 

25. ஏழாம்‌ நாள்‌ உங்களுக்குத்‌ திருப்பேரவை நாள்‌. நீங்கள்‌ கடினமான வேலை ஏதும்‌ 
செய்யக்கூடாது. 

26. வாரங்களின்‌ விழாவில்‌ முதற்பலன்களின்‌ நாளன்று புதுத்‌ தானியத்திலிருந்து நீங்கள்‌ 
ஆண்டவருக்கு உணவுப்‌ படையல்‌ படைக்கும்‌ போதும்‌ உங்களுக்குத்‌ திருப்பேரவை 
இருக்கும்‌: கடினமான வேலை ஏதும்‌ நீங்கள்‌ செய்யக்கூடாது. 

27. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிபலியொன்றைச்‌ செலுத்துவீர்கள்‌. இதற்கு 
வேண்டியவை: இளங்காளைகள்‌ இரண்டு, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஒரு வயதான 
ஆட்டுக்குட்டிகள்‌ ஏழு. 

28. அத்துடன்‌ உணவுப்‌ படையலாக எண்ணெயில்‌ பிசைந்த மெல்லிய மாவு, காளை ஒன்றுக்கு 
ஆறுபடியும்‌ ஆட்டுக்கிடாய்‌ ஒன்றுக்கு நான்குபடி அளவில்‌ இருக்கும்‌. 

29. ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இரண்டூ படி என்ற அளவில்‌ இருக்கும்‌. 

30. மேலும்‌, உங்களுக்குக்‌ கறை நீக்கம்‌ செய்ய வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌ ஒன்று தேவை. 

31. இவையும்‌, இவற்றின்‌ இனப்‌ படையலும்‌, எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலியும்‌, அதன்‌ உணவுப்‌ 
படையலும்‌ நீங்கலாக, நீங்கள்‌ படைக்க வேண்டும்‌. இவை பழுதற்றவையாய்‌ இருக்க 
வேண்டும்‌. 

அதிகாரம்‌ 29 

1. ஏழாம்‌ மாதம்‌ முதல்‌ நாளன்று உங்களுக்குத்‌ திருப்பேரவை இருக்கும்‌: நீங்கள்‌ 
கடினவேலை ஏதும்‌ செய்யக்கூடாது. உங்களுக்காக எக்காளங்கள்‌ முழங்கும்‌ நாள்‌ அது. 

2. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியை நீங்கள்‌ செலுத்த வேண்டும்‌. அதற்கு 
வேண்டியவை: இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஒரு வயதுடைய 
ஆட்டுக்குட்டிகள்‌ ஏழு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

3. அத்துடன்‌ உணவுப்‌ படையலாக எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு, காளைக்காக 
ஆறு படியும்‌, ஆட்டுக்‌ கிடாய்க்காக நான்கு படி அளவில்‌ இருக்கும்‌. 

4. ஏழு ஆட்டுக்குட்டிகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இரண்டுபடி அளவாக இருக்கும்‌. 

5. மேலும்‌ உங்களுக்குக்‌ கறை நீக்கம்‌ செய்யப்‌ பாவம்போக்கும்‌ பலிக்காக வெள்ளாட்டுக்‌ 


கிடாய்‌ ஒன்று தேவை. 


14. 


15. 
16. 


I 


18. 


19. 


20. 


229 


22. 


23. 


24. 


25. 


26. 


51 


இவை தவிர மாதந்தோறும்‌ அளிக்கும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, எந்நாளும்‌ 
செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய நீர்மப்‌ படையல்‌ ஆகியவை அவர்கள்‌ முறைமையின்படி 
ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்புப்‌ பலியாக அமையும்‌. 

இந்த ஏழாம்‌ மாதம்‌ பத்தாம்‌ நாளில்‌ உங்கள்‌ திருப்பேரவை கூடும்‌: அப்போது உங்களை 
நீங்களே வருத்திக்‌ கொள்ளுங்கள்‌: நீங்கள்‌ எந்த வேலையும்‌ செய்யாதிருங்கள்‌. 
ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியொன்றை நீங்கள்‌ அவருக்குச்‌ செலுத்து 
ங்கள்‌. அதற்குத்‌ தேவையானவை: இளங்காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஒரு வயது 
டைய ஆட்டுக்குட்டிகள்‌ ஏழு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்கவேண்டும்‌. 

அத்துடன்‌ உணவுப்படையலாக எண்ணெயில்‌ பிசைந்த மெல்லிய மாவு காளைக்காக 
ஆறுபடியும்‌ ஆட்டுக்கிடாய்க்காக நான்குபடி அளவில்‌ இருக்கும்‌. 

ஏழு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ இரண்டுபடி என்ற அளவில்‌ இருக்கும்‌. 

மேலும்‌ கறை நீக்கத்திற்கான பாவம்‌ போக்கும்‌ பலி, எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, 
அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, அதற்குரிய நீர்மப்படையல்‌ ஆகியவை தவிரப்‌ பாவம்‌ 
போக்கும்‌ பலியாக ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌ செலுத்துவாய்‌. 

ஏழாம்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாளில்‌ உங்கள்‌ திருப்பேரவை கூடும்‌: நீங்கள்‌ கடின வேலை 
ஏதும்‌ செய்யக்கூடாது: ஏழு நாள்கள்‌ நீங்கள்‌ ஆண்டவருக்கு விழா எடுக்க வேண்டும்‌. 
ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும்‌, நெருப்புப்‌ பலியாகவும்‌ நீங்கள்‌ 
செலுத்த வேண்டியவை: இளங்காளைகள்‌ பதின்‌ மூன்று, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு 
வயதுடைய ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 
அத்துடன்‌ உணவுப்‌ படையலான எண்ணெயில்‌ பிசைந்த மிருதுவான மாவு, பதின்மூன்று 
காளைகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஆறு படி இரண்டு ஆட்டுக்கிடாய்களில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
நான்குபடி பங்கு. 

பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ இரண்டு படி அளவில்‌ இருக்கும்‌. 
மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, அதற்குரிய நீர்மப்‌ 
படையல்‌ ஆகியவை தவிரப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்‌ 
செலுத்துவாய்‌. 

இரண்டாம்‌ நாள்‌: இளங்காளைகள்‌ பன்னிரண்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயது 
டைய ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 
அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டுக்‌ கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றிற்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ 
படையல்கள்‌. 

மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, அவற்றுக்குரிய 
நீர்மப்‌ படையல்‌ ஆகியவை தவிரப்‌ பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ 
கிடாய்‌. 

மூன்றாம்‌ நாள்‌: காளைகள்‌ பதினொன்று, ஆட்டுக்‌ கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயது 
டையனவும்‌ பழுதற்றனவுமான ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ 
இருக்க வேண்டும்‌. 

அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டுக்கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய படையல்‌, நீர்மப்‌ படையல்கள்‌. 

மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்படையல்‌, நீர்மப்‌ படையல்‌ 
ஆகியவை தவிரப்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌. 

நான்காம்‌ நாள்‌: காளைகள்‌ பத்து, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயதுடைய 
ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டுக்கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ 
படையல்கள்‌: 

மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, அதன்‌ நீர்மப்‌ 
படையல்‌ ஆகியவை தவிரப்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்‌. 
ஜந்தாம்‌ நாள்‌: காளைகள்‌ ஒன்பது, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயதுடைய 
ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌: 


52 


27. அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டூக்கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய நீர்மப்‌ படையல்கள்‌. 

28. மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ படையல்‌ 
ஆகியவை தவிர பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌. 

29. ஆறாம்‌ நாள்‌: காளைகள்‌ எட்டு, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயதுடைய 
ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

30. அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டுக்கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவுப்படையல்‌, நீர்மப்‌ 
படையல்கள்‌, 

31. மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய அதன்‌ உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ 
படையல்‌ ஆகியவை தவிர பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்‌. 

32. ஏழாம்‌ நாள்‌: காளைகள்‌ ஏழு, ஆட்டுக்கிடாய்கள்‌ இரண்டு, ஒரு வயதுடைய 
ஆட்டுக்குட்டிகள்‌ பதினான்கு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

33. அவற்றுடன்‌ முறைமைப்படி காளைகள்‌, ஆட்டுக்கிடாய்கள்‌, ஆட்டுக்குட்டிகள்‌ 
ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப அவற்றுக்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ 
படையல்கள்‌. 

34. மேலும்‌, எந்நாளும்‌ செலுத்தம்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்‌ படையல்‌ 
ஆகியவை தவிர பாவம்‌ போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்‌. 

35. எட்டாம்‌ நாளன்று சிறப்புக்‌ கூட்டம்‌ நடைபெறும்‌: நீங்கள்‌ கடின வேலை ஏதும்‌ 
செய்யக்கூடாது. 

36. ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான எரிபலியாகவும்‌, நெருப்புக்‌ பலியாகவும்‌ நீங்கள்‌ 
செலுத்த வேண்டூபவை: காளை ஒன்று, ஆட்டுக்கிடாய்‌ ஒன்று, ஒரு வயதுடைய 
ஆட்டூக்குட்டிகள்‌ ஏழு: இவை பழுதற்றவையாய்‌ இருக்க வேண்டும்‌. 

37. அவற்றுடன்‌ முறைமைப்படி காளை, ஆட்டுக்குட்டிகள்‌ ஆகியவற்றின்‌ எண்ணிக்கைக்கேற்ப 
உணவுப்‌ படையல்‌, அவற்றுக்குரிய நீர்மப்‌ படையல்கள்‌: 

38. மேலும்‌ எந்நாளும்‌ செலுத்தும்‌ எரிபலி, அதற்குரிய உணவுப்‌ படையல்‌, நீர்மப்படையல்‌ 
ஆகியவை தவிரப்‌ பாவம்போக்கும்‌ பலியாகவும்‌ ஒரு வெள்ளாட்டுக்கிடாய்‌. 

39. நியமிக்கப்பட்ட திருநாள்களில்‌ நீங்கள்‌ ஆண்டவருக்குப்‌ படைக்க வேண்டியவை 
இவையே. உங்கள்‌ பொருத்தனைகள்‌, தன்னார்வப்‌ படையல்கள்‌, எரிபலிகள்‌, உணவுப்‌ 
படையல்கள்‌, நீர்மப்‌ படையல்கள்‌, நல்லுறவுப்‌ பலிகள்‌ ஆகியவை நீங்கலாகச்‌ செய்ய 
வேண்டியவை இவையே. 

40. ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்ட அனைத்தையும்‌ மோசே இஸ்ரயேல்‌ மக்களுக்குச்‌ 
சொன்னார்‌. 

அதிகாரம்‌ 30 

1. மோசே இஸ்ரயேல்‌ மக்களின்‌ குலத்‌ தலைவர்களிடம்‌ கூறியது: கடவுள்‌ 
கட்டளையிட்டிருப்பது இதுவே: 

2.  ஆண்டவருக்குப்‌ பொருத்தனை ஒன்றை ஒருவன்‌ செய்துகொண்டால்‌ அல்லது 
ஆணையிட்டுக்‌ கூறிய உறுதிமொழிக்குத்‌ தன்னை உட்படுத்திக்‌ கொண்டால்‌ அவன்‌ தன்‌ 
வார்த்தையை மீறக்கூடாது. தான்‌ உரைத்தபடியெல்லாம்‌ அவன்‌ செய்ய வேண்டும்‌. 

3. ஒரு பெண்‌ இளமையில்‌ தன்‌ தந்தையின்‌ வீட்டிலிருக்கும்போது ஆண்டவருக்குப்‌ 
பொருத்தனை ஒன்றைச்‌ செய்து உறுதிமொழிக்குத்‌ தான்‌ கட்டுப்பட்டிருக்க, 

4. அவள்‌ தந்தை அவள்‌ செய்து கொண்ட பொருத்தனையையும்‌ அவள்‌ எடுத்துக்கொண்ட 
உறுதி மொழியையும்‌ கேட்டும்‌ எதையும்‌ அவளிடம்‌ சொல்லவில்லையெனில்‌ அவள்‌ செய்து 
கொண்ட பொருத்தனைகள்‌ அனைத்தும்‌ நிலைக்கும்‌: அவள்‌ எடூத்துக்கொண்ட ஒவ்வோர்‌ 
உறுதிமொழியும்‌ நிலைக்கும்‌. 

5. ஆனால்‌ அவள்‌ தந்‌ைத அதைக்‌ கேட்ட நாளில்‌ அவளுக்கு ஒப்புதல்‌ தராமலிருந்தால்‌ அவள்‌ 


செய்துகொண்ட பொருத்தனையோ, அவள்‌ எடுத்துக்‌ கொண்ட உறுதிமொழியோ எதுவும்‌ 


29 


நிலைக்காது. ஆண்டவரும்‌ அவளை மன்னிப்பார்‌. ஏனெனில்‌ அவள்‌ தந்‌ைத அதற்கு 
ஒப்புதல்‌ தரவில்லை. 

6. ஆனால்‌ அவள்‌ பொருத்தனை செய்திருக்கையில்‌ அல்லது கருத்தின்றிக்‌ கூறிய 
சொற்களால்‌ கட்டூண்டிருக்கையில்‌ ஒருவனுக்கு மணம்‌ முடிக்கப்பட்டிருக்க, 

7. தன்‌ கணவன்‌ அதைக்‌ கேட்டு அவன்‌ அதைக்‌ கேட்ட நாளில்‌ அவளிடம்‌ ஒன்றும்‌ 
சொல்லாதிருந்தால்‌, அவள்‌ செய்துகொண்ட பொருத்தனைகள்‌ நிலைக்கும்‌: அவள்‌ 
எடுத்துக்‌ கொண்ட உறுதிமொழிகளும்‌ நிலைக்கும்‌. 

8. ஆனால்‌ அவள்‌ கணவன்‌ அதை அறியவரும்‌ நாளில்‌ ஒப்புதல்‌ தராமலிருந்தால்‌ அவள்‌ செய்து 
கொண்ட பொருத்தனைகளையும்‌ தன்னைக்‌ கட்டுக்குள்ளாக்கும்‌ அளவில்‌ கருத்தின்றிக்‌ 
கூறிய சொற்களையும்‌ அவன்‌ ஒன்றுமில்லாமல்‌ ஆக்குகிறான்‌. ஆண்டவரும்‌ அவளை 
மன்னிப்பார்‌. 

9. ஒரு விதவை அல்லது மணமுறிவு செய்யப்பட்டவள்‌ செய்துகொண்ட பொருத்தனைக்கும்‌ 
அவள்‌ தன்னைக்‌ கட்டுக்குள்ளாக்கும்‌ அளவில்‌ கூறிய எதற்கும்‌ அவளே பொறுப்பாவாள்‌. 

10. மேலும்‌ அவள்‌ கணவன்‌ வீட்டில்‌ பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னைக்‌ 
கட்டக்குள்ளாக்கும்‌ அளவில்‌ உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க, 

11. அவள்‌ கணவன்‌ அதைக்‌ கேட்டும்‌ அவளிடம்‌ ஒன்றும்‌ சொல்லாமலும்‌ அதற்கு மறுப்புத்‌ 
தெரிவிக்காமலும்‌ இருந்திருந்தால்‌ அவள்‌ செய்துகொண்ட பொருத்தனைகள்‌ அனைத்தும்‌ 
நிலைக்கும்‌: அவள்‌ தன்னைக்‌ கட்டூக்குள்ளாக்கும்‌ அளவில்‌ கூறியது ஒவ்வொன்றும்‌ 
நிலைக்கும்‌. 

12. ஆனால்‌ அவள்‌ கணவன்‌ அவற்றைக்‌ கேட்ட நாளில்‌ அவற்றை ஒன்றுமில்லாமல்‌ 
வெறுமையாக்கி விட்டால்‌, அவள்‌ செய்துகொண்ட பொருத்தனைகளோ, அவளைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ அளவில்‌ அவள்‌ கூறிய வார்த்தைகளோ எவையும்‌ நிலைக்கா: அவள்‌ 
கணவன்‌ அவற்றை ஒன்றுமில்லாமலாக்கி விட்டான்‌: ஆண்டவரும்‌ அவளை மன்னிப்பார்‌. 

13. தன்னை வருத்திக்கொள்ளுமாறு அவள்‌ செய்து கொண்ட எந்தப்‌ பொருத்தனையையும்‌ 
தன்னைக்‌ கட்டுப்படுத்தும்‌ அளவில்‌ அவள்‌ எடுத்துக்கொண்ட எந்த உறுதி மொழியையும்‌ 
அவள்‌ கணவன்‌ நிலைப்படுத்தலாம்‌: அல்லது ஒன்றுமில்லாமல்‌ ஆக்கலாம்‌. 

14. ஆயினும்‌ அவள்‌ கணவன்‌ ஒருநாளும்‌ அவளிடம்‌ ஒன்றும்‌ சொல்லாதிருந்தால்‌ அவள்‌ செய்து 
கொண்ட எல்லாப்‌ பொருத்தனைகளையும்‌ அல்லது அவளைக்‌ கட்டுக்குள்ளாக்கும்‌ 
அவளின்‌ உறுதிமொழிகள்‌ அனைத்தையும்‌ அவன்‌ நிலைப்படுத்துகிறான்‌. அவன்‌ அவற்றைக்‌ 
கேட்ட அவளிடம்‌ ஒன்றும்‌ சொல்லாதபடியால்‌ அவன்‌ அவற்றை நிலைப்படுத்தி விட்டான்‌. 

15. ஆனால்‌ அவற்றைப்‌ பற்றிக்‌ கேட்டபின்‌ அவன்‌ அவற்றை ஒன்றுமில்லாமல்‌ வெறுமையாக்கி 
விட்டால்‌ அவளின்‌ குற்றத்திற்கு அவனே பொறுப்பு. 

16. ஒரு கணவனுக்கும்‌ அவன்‌ மனைவிக்குமிடையிலும்‌, ஒரு தந்தைக்கும்‌ அவர்‌ வீட்டில்‌ 
இளமையாயிருக்கும்‌ ஒரு மகளுக்குமிடையிலும்‌ இருக்குமாறு ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ 
கட்டளையிட்ட விதிமுறைகள்‌ இவையே. 


அதிகாரம்‌ 31 


—- 


ஆண்டவர்‌ மோசேயிடம்‌, 
2. இஸ்ரயேல்‌ மக்களை முன்னிட்டு மிதியானியரைப்‌ பழி வாங்கு: அதன்பின்‌ நீ உன்‌ 
மக்களுடன்‌ சேர்க்கப்படூவாய்‌ என்றார்‌. 


3. மோசே மக்களிடம்‌ கூறியது: ஆண்டவருக்காக மிதியானியரைப்‌ பழிவாங்குமாறு 
அவர்களுக்கு எதிராகச்‌ செல்லும்படி உங்களிலிருந்து ஆள்களைப்‌ போருக்கு 
ஆயத்தப்படுத்துங்கள்‌. 

4. இஸ்ரயேல்‌ குலங்கள்‌ ஒவ்வொன்றிலிருந்தும்‌ ஆயிரம்‌ பேரைப்‌ போருக்கு அனுப்ப 
வேண்டும்‌. 


5. அப்படியே இஸ்ரயேலின்‌ பல்லாயிரத்தவர்களிலிருந்து குலம்‌ ஒன்றுக்கு ஆயிரம்‌ வீதம்‌ 
பன்னீராயிரம்‌ பேர்‌ போரிடூவதற்குத்‌ தயார்‌ நிலையில்‌ அனுப்பப்ட்டனர்‌. 


29. 
26. 


54 


மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும்‌ வந்த ஆயிரம்‌ பேரை குரு எலயாசர்‌ மகன்‌ 
பினகாசுடன்‌ போருக்கு அனுப்பினார்‌. அவர்‌ திருத்தலத்‌ துணைக்கலன்களையும்‌ போர்‌ 
எக்காளங்களையும்‌ கையோடு எடுத்துச்‌ சென்றார்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடி அவர்கள்‌ மிதியானுக்கெதிராகப்‌ எதிராக 
போரிட்டு ஆண்கள்‌ அனைவரையும்‌ வெட்டி வீழ்த்தினர்‌. 

இவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்டவர்களைத்‌ தவிர மிதியான்‌ மன்னர்களையும்‌ அவர்கள்‌ 
கொன்றனர்‌: மிதியானின்‌ ஐந்து அரசர்கள்‌ ஏலி, இரக்கேம்‌, சூர்‌, கூர்‌, இரபா ஆகியோர்‌: 
அத்துடன்‌ பெகோரின்‌ மகன்‌ பிலயாமையும்‌ அவர்கள்‌ வாளால்‌ வெட்டி வீழ்த்தினர்‌. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ மிதியானின்‌ பெண்களையும்‌ அவர்களின்‌ குழந்தைகளையும்‌ 
சிறைப்பிடித்தனர்‌: அவர்களுடன்‌ அவர்களின்‌ கால்நடைகள்‌, மந்தைகள்‌ அனைத்தையும்‌ 
அவர்களின்‌ உடைமைகள்‌ அனைத்தையும்‌ கொள்ளைப்‌ பொருளாகக்‌ கவர்ந்து 
கொண்டனர்‌. 

அவர்கள்‌ குடியிருந்த இடங்களின்‌ அனைத்து நகர்களையும்‌ அவர்களின்‌ அரண்கள்‌ 
அனைத்தையும்‌ தீக்கிரையாக்கினர்‌. 

ஆள்களும்‌ கால்நடைகளும்‌ உட்பட அவர்கள்‌ கொள்ளையடித்தவை, சூறையாடியவை 
அனைத்தையும்‌ கொண்டு சென்றனர்‌. 

பின்பு அவர்கள்‌ சிறைப்பிடித்தோர்‌, கொள்ளையடித்தவை, சூறையாடியவை ஆகியவற்றை 
எரிகோவுக்கு எதிரே யோர்தானையடுத்த மோவாபுச்‌ சமவெளியில்‌ பாளையத்திலிருந்த 
மோசே, குரு எலயாசர்‌, இஸ்ரயேல்‌ கூட்டமைப்பினர்‌ ஆகியோரிடம்‌ கொண்டு 
சென்றனர்‌. 

மோசே, குரு எலயாசர்‌, மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ தலைவர்கள்‌ அனைவரும்‌ அவர்களைச்‌ 
சந்திக்கும்படி பாளையத்துக்கு வெளியே வந்தனர்‌. 

ஆயிரவர்‌, நூற்றுவர்‌ தலைவர்களாகிய படைத்தளபதிகள்‌, போர்க்களத்திலிருந்து திரும்பி 
வந்த போது அவர்கள்‌ மேல்‌ மோசே சினங்கொண்டார்‌. 

மோசே அவர்களிடம்‌ கூறியது: பெண்கள்‌ எல்லாரையும்‌ உயிரோடு விட்டு விட்டீர்களா? 
பிலயாமின்‌ சொல்‌ கேட்டு இஸ்ரயேல்‌ மக்கள்‌ பெகோர்‌ காரியத்தில்‌ ஆண்டவருக்கு 
எதிராக இழிவாக நடக்கக்‌ காரணமாயிருந்தவர்கள்‌ இவர்கள்தானே! அதனால்தான்‌ 
ஆண்டவரின்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினுள்‌ கொள்ளைநோய்‌ வந்தது. 

எனவே ஆண்‌ குழந்தைகள்‌ அனைவரையும்‌ இப்போது கொன்றுவிடுங்கள்‌: ஆணுறவு 
கொண்ட பெண்கள்‌ அனைவரையும்‌ கொன்றுவிடுங்கள்‌. 

ஆனால்‌ ஆணுறவு கொள்ளாத இளம்பெண்கள்‌ அனைவரையும்‌ உங்களுக்காக உயிருடன்‌ 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

உங்களுள்‌ ஆளைவெட்டி வீழ்த்திய ஒவ்வொருவனும்‌ தீட்டுப்பட்டதைத்‌ தொட்டவர்கள்‌ 
அனைவரும்‌ ஏழு நாள்கள்‌ பாளையத்துக்கு வெளியே தங்கியிருங்கள்‌. உங்களையும்‌, நீங்ள்‌ 
சிறைப்பிடித்தவர்களையும்‌ மூன்றாம்‌ நாளிலும்‌, ஏழாம்‌ நாளிலும்‌ தூய்மைப்படுத்துங்கள்‌. 
உடைகள்‌, தோல்‌ பொருள்கள்‌, வெள்ளாட்டு உரோம வேலைப்பாடுகள்‌, மரப்பொருட்கள்‌ 
அனைத்தையும்‌ நீங்கள்‌ தூய்மைப்படுத்த வேண்டும்‌. 

பின்னர்‌ குரு எலயாசர்‌ போர்க்‌ களத்திலிருந்து திரும்பி வந்த வீரர்களைப்‌ பார்த்துக்‌ 
கூறியது: ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டருளிய திருச்சட்ட நியமம்‌ இதுவே: 
பொன்‌, வெள்ளி, வெண்கலம்‌, இரும்பு, தகரம்‌, ஈயம்‌ ஆகிய, 

நெருப்பைத்‌ தாங்கக்‌ கூடிய அனைத்தையும்‌ நீங்கள்‌ நெருப்பிலே போட்டு எடுக்க 
வேண்டும்‌. அப்பொழுது அவற்றின்‌ தீட்டு அகலும்‌. மேலும்‌ அவை தண்ணீராலும்‌ 
தூய்மையாக்கப்பட வேண்டும்‌: நெருப்பைத்‌ தாங்கக்‌ கூடாதது எதுவோ அதைத்‌ 
தண்ணீரில்‌ தோய்த்தெடுத்த வேண்டும்‌. 

ஏழாம்‌ நாளில்‌ உங்கள்‌ உடைகளைத்‌ துவைத்துக்கொள்ள வேண்டும்‌: அப்பொழுது உங்கள்‌ 
தீட்டு அகலும்‌: நீங்கள்‌ பாளையத்துக்குள்‌ வரலாம்‌. 

ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

ஆள்களிலும்‌, கால்நடைகளிலும்‌ கொள்ளையடிக்கப்பட்டவற்றை நீயும்‌ குரு எலயாசரும்‌ 
மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவர்களும்‌ கணக்கெடுங்கள்‌. 


27. 


28. 


22. 


0235 


29 


போருக்குச்‌ சென்றிருந்த படைவீரருக்கும்‌ மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ 
அனைவருக்குமிடையில்‌ கொள்ளைப்‌ பொருளைப்‌ பங்கிடூங்கள்‌. 

போருக்குச்‌ சென்றிருந்த படை வீரரிடமிருந்த ஆள்கள்‌, மாடுகள்‌, கழுதைகள்‌, மந்தைகள்‌, 
ஆகியவற்றில்‌ ஐந்நூற்றில்‌ ஒன்றை ஆண்டவருக்குரிய பங்காகக்‌ கொடுங்கள்‌. 
அவர்களுக்குரிய பாதிப்‌ பங்கிலிருந்து அதை எடுத்து ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ 
படைக்கும்‌ படையலாககக்‌ குரு எலயாசரிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களுக்குரிய பாதிப்‌ பங்கான ஆள்கள்‌, காளைகள்‌, கழுதைகள்‌, மந்தைகள்‌ 
ஆகியவற்றிலிருந்து ஜம்பதுக்கு ஒன்று வீதம்‌ எடுத்து ஆண்டவரின்‌ திருவுறைவிடத்துக்குப்‌ 
பொறுப்பாயிருக்கும்‌ லேவியரிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 

மோசேயும்‌ குரு எலயாசரும்‌ ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே செய்தனர்‌. 
படைவீரர்‌ சூறையாடிய கொள்ளைப்‌ பொருளில்‌ மீந்திருந்தவை: ஆறு லட்சத்து 
எழுபத்தையாயிரம்‌ ஆடுகள்‌, 

எழுபத்தீராயிரம்‌ மாடுகள்‌, 

அறுபத்தோராயிரம்‌ கழுதைகள்‌, 

ஆள்கள்‌ மொத்தம்‌ முப்பத்தீராயிரம்‌ பேர்‌: அவர்கள்‌ ஆணுறவு கொண்டிராத பெண்கள்‌. 
போருக்குச்‌ சென்றவர்களுக்குரிய பாதிப்‌ பங்கிலுள்ள ஆடுகளின்‌ தொகை மூன்று 
லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐந்நூறு. 

ஆண்டவர்‌ பங்கில்‌ இருந்த ஆடூகள்‌ அறுநூற்று எழுபத்தைந்து. 

காளைகளின்‌ தொகை முப்பத்தாறாயிரம்‌: அவற்றிலிருந்து அவர்கள்‌ ஆண்டவருக்குரிய 
பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று. 

கழுதைகளின்‌ தொகை முப்பத்தாயிரத்து ஐந்நூறு: அவற்றிலிருந்து அவர்கள்‌ 
ஆண்டவருக்குரிய பங்காக அளித்தவை அறுபத்து ஒன்று. 

ஆள்கள்‌ தொகை பதினாறாயிரம்‌: அவர்களிலிருந்து ஆண்டவருக்குரிய பங்காகத்‌ 
தரப்பெற்றவர்கள்‌ முப்பத்திரண்டு பேர்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே ஆண்டவருக்குரிய பங்காகிய உயர்த்திப்‌ 
படைக்கும்‌ படையலை மோசே குரு எலயாசரிடம்‌ கொடுத்தார்‌. 

போருக்குச்‌ சென்றிருந்த ஆள்களுக்குரியது போக மோசே இஸ்ரயேல்‌ மக்களுக்குப்‌ 
பிரித்துக்‌ கொடுத்தப்‌ பாதிப்‌ பங்கு: 

மக்கள்‌ கூட்டமைப்புக்குரிய பாதிப்‌ பங்கில்‌ ஆடுகள்‌ மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து 
ஐந்நூறு. 

காளைகள்‌ முப்பத்தாறாயிரம்‌. 

கழுதைகள்‌ முப்பத்தாறாயிரத்து ஐந்நூறு. 

ஆள்கள்‌ பதினாறாயிரம்‌ பேர்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே இஸ்ரயேல்‌ மக்களுக்குரிய பாதிப்‌ 
பங்கிலிருந்து ஆள்களிலும்‌ கால்நடைகளிலும்‌ ஜம்பத்துக்கு ஒன்று வீதம்‌ எடுத்து அவற்றை 
ஆண்டவரின்‌ திருவுறைவிடத்திற்குப்‌ பொறுப்பாயிருந்த லேவியரிடம்‌ மோசே 
கொடுத்தார்‌. 

பின்பு பல்லாயிரத்தவர்‌ படைத்தளபதிகள்‌ ஆயிரத்தவர்‌ தலைவர்களும்‌, நூற்றுவர்‌ 
தலைவர்களும்‌ மோசேயை அணுகினர்‌. 

அவர்கள்‌ மோசேயிடம்‌, உமது அடியார்களாகிய நாங்கள்‌ எங்கள்‌ அதிகாரத்திற்குட்பட்ட 
போர்வீரரை எண்ணியபோது ஒருவரும்‌ குறையவில்லை. 

அத்துடன்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ எங்களுக்குக்‌ கறை நீக்கம்‌ செய்வதற்காக நாங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தேடி எடூத்த பொன்னணிகளான காப்பு வகைககள்‌, கடகங்கள்‌, முத்திரை 
மோதிரங்கள்‌, காது வளையங்கள்‌, குமிழ்‌ மணிகள்‌ ஆகியவற்றை ஆண்டவருக்கு 
நேர்ச்சையாகக்‌ கொண்டு வந்துள்ளோம்‌ என்றனர்‌. 

மோசேயும்‌ குரு எலயாசரும்‌ அவர்களிடமிருந்த கைவினைப்‌ பொருள்களான எல்லாப்‌ 
பொன்‌ அணிகளையும்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. 

ஆயிரத்தவர்‌ தலைவர்களும்‌ நூற்றுவர்‌ தலைவர்களும்‌ ஆண்டவருக்கு உயர்த்திப்‌ படைத்த 
பொன்னின்‌ நிறை மொத்தம்‌ ஏறக்குறைய இருநூறு கிலோ கிராம்‌. 

ஒவ்வொரு படைவீரனும்‌ கொள்ளைப்‌ பொருளைக்‌ கவர்ந்து கொண்டான்‌. 


54. 


56 


மோசேயும்‌ குரு எலயாசரும்‌ ஆயிரத்தவர்‌, நூற்றுவர்‌ தலைவர்களிடமிருந்து பொன்னைப்‌ 
பெற்றுக்கொண்டனர்‌: அதை ஆண்டவர்‌ திருமுன்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு ஒரு நினைவுச்‌ 
சின்னமாகச்‌ சந்திப்புக்‌ கூடாரத்தினுள்‌ கொண்டூ வந்தனர்‌. 


அதிகாரம்‌ 32 


l. 


13. 


14. 


15. 


16. 


17, 


ரூபன்‌ புதல்வருக்கும்‌ காத்துப்‌ புதல்வருக்கும்‌ ஆடு, மாடுகள்‌ பெருந்திரளாயிருந்தன: 
அவர்கள்‌ யாசேர்‌ நாட்டையும்‌, கிலயாது நாட்டையும்‌ கண்டனர்‌: அந்த இடம்‌ ஆடு, 
மாடுகளுக்கேற்றதாக இருந்தது. 

எனவே அவர்கள்‌ மோசே, குரு எலயாசர்‌, மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ தலைவர்கள்‌ 
ஆகியோரிடம்‌ வந்து, 

அற்றரோத்து, தீபோன்‌, யாசேர்‌, நிம்ரா, எஸ்போன்‌, எலயாலே, செபாம்‌, நெபோ, 
பெயோன்‌ ஆகிய பகுதிகள்‌ 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌ கூட்டமைப்பின்‌ பார்வையில்‌ ஆண்டவர்‌ அடக்கிய நிலப்‌ பகுதிகள்‌ 
ஆடி, மாடுகளுக்கு ஏற்றவை: உம்‌ அடியார்களுக்கு ஆடு மாடுகள்‌ உண்டு என்றனர்‌. 

மேலும்‌ அவர்கள்‌, உங்கள்‌ பார்வையில்‌ எங்களுக்குத்‌ தயை கிடைத்தால்‌ இந்த நாடு உம்‌ 
அடியார்களுக்கு உடைமையாகத்‌ தரப்படட்டும்‌: எங்களை யோர்தானுக்கு அப்பால்‌ 
கொண்டு செல்ல வேண்டாம்‌ என்றனர்‌. 

ஆனால்‌ மோசே காத்துப்‌ புதல்வரிடமும்‌ ரூபன்‌ புதல்வரிடமும்‌ கூறியது: நீங்கள்‌ இங்கு 
உட்கார்ந்திருக்க உங்கள்‌ சகோதரர்‌ மட்டும்‌ போருக்குப்‌ போக வேண்டுமா? 

ஆண்டவர்‌ தங்களுக்குக்‌ கொடுத்த நாட்டுக்குள்‌ செல்லாதபடி ஏன்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ 
நெஞ்சம்‌ துணிவிழக்கச்‌ செய்கிறீர்கள்‌? 

அவர்கள்‌ நாட்டைப்‌ பார்ப்பதற்குக்‌ காதேசுபர்னேயாவிலிருந்து நான்‌ உங்கள்‌ 
மூதாதையரை அனுப்பியபோது அவர்களும்‌ இவ்வாறே செய்தனர்‌. 

அவர்கள்‌ எசுக்கோல்‌ பள்ளத்தாக்கினுள்‌ சென்று நாட்டைக்‌ கண்டபோது ஆண்டவர்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த நாட்டுக்குள்‌ செல்லாதபடி இஸ்ரயேல்‌ மக்களின்‌ நெஞ்சம்‌ 
துணிவிழக்கச்‌ செய்தனர்‌. 

அந்நாளில்‌ ஆண்டவருக்குச்‌ சினம்‌ மூண்டது: அவர்‌ தம்‌ மேல்‌ ஆணையிட்டுக்‌ கூறியது: 
எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில்‌ இருபதோ, அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும்‌ 
நான்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்குக்‌ கொடுப்பதாக ஆணையிட்டுக்‌ 
கூறியநாட்டினைக்‌ காணமாட்டார்கள்‌: ஏனெனில்‌ அவர்கள்‌ என்னை முழுமையாகப்‌ 
பின்பற்றவில்லை. 

எபுன்னேயின்‌ புதல்வன்‌ காலேபும்‌, நூனின்‌ புதல்வன்‌ யோசுவாவும்‌ இதற்கு விதிவிலக்கு: 
ஏனெனில்‌ அவர்கள்‌ ஆண்டவரை முழுமையாகப்‌ பின்பற்றியுள்ளனர்‌. 

அத்துடன்‌ ஆண்டவரின்‌ சினம்‌ இஸ்ரயேலுக்கு எதிராக மூண்டது: அவர்‌ இப்பாலை 
நிலத்தில்‌ நாற்பது ஆண்டுகள்‌ அவர்களை அலையச்‌ செய்தார்‌: ஆண்டவர்‌ பார்வையில்‌ 
தீயன செய்த தலைமுறை அனைத்தும்‌ அழியுமட்டும்‌ இது நடந்தது. 

இப்போதும்‌ நீங்கள்‌ உங்கள்‌ மூதாதையருக்குப்‌ பதிலாகப்‌ பாவ மனிதராக 
எழும்பிவிட்டீர்கள்‌. இஸ்ரயேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின்‌ கோபக்‌ கனலை 
இன்னும்‌ கடுமையாக்கி விடுகிறீர்களே! 

அவரைப்‌ பின்பற்றுவதைவிட்டு நீங்கள்‌ விலகினால்‌ அவரும்‌ அவர்களைப்‌ பாலைநிலத்தில்‌ 
விட்டு விடுவார்‌: இம்மக்கள்‌ அனைவரையும்‌ நீங்கள்‌ அழியப்‌ பண்ணுவீர்கள்‌. 

பின்னும்‌ அவர்கள்‌ அவரிடம்‌ நெருங்கி வந்து, நாங்கள்‌ இங்கே எங்கள்‌ மந்தைகளுக்குப்‌ 
பட்டிகளையும்‌, தொழுவங்களையும்‌, எங்கள்‌ பிள்ளைகளுக்கு நகர்களையும்‌ கட்டுவோம்‌: 
ஆயினும்‌ நாங்கள்‌ இஸ்ரயேல்‌ மக்களை அவர்கள்‌ இடத்திற்குக்‌ கொண்டு சேர்க்குமளவும்‌ 
அவர்கள்‌ முன்பாகப்‌ போர்க்கலம்‌ தாங்கிச்‌ செல்ல ஆயத்தமாயிருப்போம்‌: எங்கள்‌ 
பிள்ளைகள்‌ இந்நாட்டுக்‌ குடிகளிலிருந்து தங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளுமாறு அரண்‌ 
சூழ்‌ நகர்களில்‌ வாழ்வார்கள்‌: 


18. 


19; 


20. 


PAM 


22. 


23 


24. 


29i 


26. 


21. 


28; 


29, 


30. 


Sd. 


22. 


20d 


34. 
32. 
36. 


37. 
38. 


39, 


40. 


27 


இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ உரிமைச்‌ சொத்தை உடைமையாக்கிக்‌ 
கொள்ளும்வரை நாங்கள்‌ எங்கள்‌ வீடுகளுக்குத்‌ திரும்ப மாட்டோம்‌. 

நாங்கள்‌ யோர்தானுக்கு அக்கரையிலும்‌ அதற்கப்பாலும்‌ அவர்களுடன்‌ எதையும்‌ 
உடைமையாக்கிக்‌ கொள்வோம்‌. ஏனெனில்‌ எங்கள்‌ உரிமைச்‌ சொத்து கிழக்கே 
யோர்தானுக்கு இக்கரையில்‌ கிடைத்துள்ளது என்றார்கள்‌. 

மோசே அவர்களிடம்‌ கூறியது: நீங்கள்‌ இதைச்‌ செய்தால்‌ ஆண்டவர்‌ முன்‌ போர்க்கலம்‌ 
தாங்கிச்‌ சென்றால்‌, 

உங்களில்‌ போர்க்கலந்தாங்கியோர்‌ ஒவ்வொரு வரும்‌ ஆண்டவர்முன்‌, அவர்‌ தமக்கு முன்‌ 
எதிரிகளை விரட்டி அடிக்கும்‌ மட்டும்‌, யோர்தானைக்‌ கடந்து சென்றால்‌ 

நாடு ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ பணிந்தடங்கும்‌: அதன்‌ பின்பு நீங்கள்‌ திரும்பி வருவீர்கள்‌: 
ஆண்டவருக்கு இஸ்ரயேலுக்குமுரிய கடமையை நிறைவேற்றியவராவீர்கள்‌: இந்த நாடும்‌ 
ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ உங்கள்‌ உடைமையாகிவிடும்‌. 

ஆனால்‌ நீங்கள்‌ இதைச்‌ செய்யாவிட்டால்‌ நீங்கள்‌ ஆண்டவருக்கெதிராகப்‌ பாவம்‌ 
செய்திருக்கிறீர்கள்‌: உங்கள்‌ பாவம்‌ உங்களைத்‌ தொடர்ந்து பிடிப்பது திண்ணம்‌. 

உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நகர்களையும்‌ உங்கள்‌ ஆட்டு மந்தைகளுக்குப்‌ பட்டிகளையும்‌ 
கட்டுங்கள்‌: நீங்கள்‌ வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள்‌. 

காத்துப்‌ புதல்வரும்‌, ரூபன்‌ புதல்வரும்‌ மோசேயிடம்‌, எம்‌ தலைவர்‌ கட்டளைப்படியே உம்‌ 
அடியார்கள்‌ செய்வோம்‌: 

எங்கள்‌ பிள்ளைகளும்‌, மனைவியரும்‌, எங்கள்‌ மந்தைகள்‌, கால்நடைகள்‌ அனைத்தோடும்‌ 
கிலயாதின்‌ நகர்களில்‌ தங்கியிருப்பர்‌: 

ஆனால்‌ எம்‌ தலைவர்‌ ஆணைப்படியே உம்‌ அடியார்‌ ஒவ்வொருவரும்‌ போர்க்கலந்‌ 
தாங்கியவராய்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ போரிடுவதற்காகத்‌ தொடர்ந்து செல்வோம்‌ 
என்றனர்‌. 

இதுபற்றி மோசே, குரு எலயாசர்‌, நூனின்‌ மகன்‌ யோசுவா, இஸ்ரயேல்‌ மக்களின்‌ 
குலங்களில்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவர்கள்‌ ஆகியோருக்குக்‌ கட்டளை கொடுத்தார்‌. 
மோசே அவர்களிடம்‌, காத்துப்‌ புதல்வரிலும்‌ ரூபன்‌ புதல்வரிலும்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ 
போரிடுவதற்குப்‌ போர்க்கலந்‌ தாங்கிய ஒவ்வொருவரும்‌ உங்களோடு யோர்தானைக்‌ 
கடந்து செல்வர்‌: நாடு உங்களுக்கு முன்‌ பணிந்தடங்கும்‌: பின்‌ நீங்கள்‌ கிலயாது நாட்டை 
அவர்களுக்கு உடைமையாகக்‌ கொடுக்க வேண்டும்‌: 

ஆனால்‌ அவர்கள்‌ போர்க்கலந்தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால்‌ கானான்‌ 
நாட்டில்‌ உங்களுக்கிடையே அவர்களும்‌ உடைமைகள்‌ பெறுவர்‌ என்றார்‌. 

காத்துப்‌ புதல்வரும்‌, ரூபன்‌ புதல்வரும்‌ மறுமொழியாக, ஆண்டவர்‌ உம்‌ அடியார்களுக்குச்‌ 
சொன்னபடியே நாங்கள்‌ செய்வோம்‌: 

நாங்கள்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ போர்க்‌ கலந்தாங்கிக்‌ கானான்‌ நாட்டுக்குள்‌ 
தொடர்ந்து செல்வோம்‌: எங்கள்‌ உரிமைச்‌ சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால்‌ 
எங்களுடனேயே இருக்கும்‌ என்றனர்‌. 

மோசே, காத்துப்‌ புதல்வர்‌, ரூபன்‌ புதல்வர்‌, யோசேப்பு மகன்‌ மனாசேயின்‌ பாதிக்‌ 
குலத்தவர்‌ ஆகியோருக்கு எமோரிய மன்னன்‌ சீகோனின்‌ அரசையும்‌ பாசான்‌ மன்னன்‌ 
ஓகின்‌ அரசையும்‌, நிலப்பகுதி நாடு முழுவதையும்‌, அதன்‌ நகர்களையும்‌, அதைச்‌ சுற்றியுள்ள 
எல்லைப்புற நகர்களையும்‌ கொடுத்தார்‌. 

காத்துப்‌ புதல்வர்‌ தீபோன்‌, அற்றரோத்து, அரோயேர்‌, 

அற்றரோத்து சோபான்‌, யாசேர்‌, யோக்பகா, 

பெத்நிம்ரா, பெத்காரான்‌ ஆகிய அரண்சூழ்‌ நகர்களையும்‌ ஆட்டு மந்தைகளுக்குப்‌ 
பட்டிகளையும்‌ கட்டினர்‌. 

ரூபன்‌ புதல்வர்‌ எஸ்போன்‌, எலயாலே, கிரியத்தாயிம்‌, 

நெபோ, பாகால்மெகோன்‌, (இந்த பெயர்கள்‌ மாற்றப்பட்டன) சிப்மா ஆகியவற்றைக்‌ 
கட்டினார்கள்‌: அவர்கள்‌ கட்டிய நகர்களுக்குப்‌ பெயர்‌ சூட்டினர்‌. 

மனாசே மகன்‌ மாக்கிர்‌ புதல்வர்‌ கிலயாதுக்குச்‌ சென்று அதைக்‌ கைப்பற்றி அங்கிருந்த 
எமோரியரைத்‌ துரத்திவிட்டனர்‌. 

மோசே கிலயாதை மனாசே மகன்‌ மாக்கீருக்குக்‌ கொடுத்தார்‌: அவர்‌ அதில்‌ வாழ்ந்தார்‌. 


58 


41. மனாசே மகன்‌ யாயிர்‌ புறப்பட்டுச்‌ சென்று அவற்றின்‌ சிற்றூர்களைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டார்‌: அவற்றை அவர்‌ அவ்வோத்துயாயிர்‌ என்று அழைத்தார்‌. 

42. நோபாகு என்பவர்‌ புறப்பட்டுச்‌ சென்று கெனாத்தையும்‌, அதன்‌ சிற்றூர்களையும்‌ 
கைப்பற்றிக்கொண்டார்‌: அவர்‌ அதைத்‌ தம்‌ பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார்‌. 

அதிகாரம்‌ 33 

1. மோசே, ஆரோன்‌ ஆகியோர்‌ தலைமையில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எகிப்து நாட்டைவிட்டுப்‌ 
படைத்திரளாக வெளியேறிச்‌ சென்றபோது அவர்கள்‌ பயணம்‌ செய்த பகுதிகள்‌ இவையே: 

2. அவர்கள்‌ புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர்‌ கட்டளைப்படி படிப்படியாக எழுதி 
வைத்தார்‌: அவர்கள்‌ படிப்படியாகத்‌ தங்கிப்‌ புறப்பட்ட இடங்கள்‌ இவையே: 

3. முதல்‌ மாதம்‌ பதினைந்தாம்‌ நாள்‌ அவர்கள்‌ இராம்சேசிலிருந்து புறப்பட்டனர்‌: பாஸ்காவின்‌ 
மறுநாளில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எகிப்தியர்‌ அனைவரின்‌ பார்வையிலும்‌ வெற்றிக்கை 
ஓங்கியவராய்‌ வெளியேறினர்‌. 

4. ஆண்டவர்‌ அவர்களுக்குச்‌ சாகடித்த தங்கள்‌ எல்லாத்‌ தலைப்பேறுகளையும்‌ அவர்கள்‌ 
புதைத்துக்‌ கொண்டிருந்தபோது இது நடந்தது: அவர்கள்‌ தெய்வங்கள்‌ மேலும்‌ ஆண்டவர்‌ 
நீதித்‌ தீர்ப்பு வழங்கினார்‌. 

5. இவ்வாறு இஸ்ரயேல்‌ மக்கள்‌ இராம்சேசிலிருந்து புறப்பட்டுச்‌ சுக்கோத்தில்‌ 
பாளையமிறங்கினர்‌. 

6. அவர்கள்‌ சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின்‌ ஓரத்திலுள்ள ஏத்தாமில்‌ 
பாளையமிறங்கினர்‌. 

7. பின்‌ அவர்கள்‌ ஏத்தாமிலிருந்து பயணமாகிப்‌ பாகால்‌ செபோனுக்குக்‌ கிழக்கே 
பிசுகிரோத்துக்குத்‌ திரும்பி, மிக்தோலுக்கு முன்‌ பாளையமிறங்கினர்‌. 

8. அகிரோத்தின்‌ முன்னிருந்து கிளம்பி அவர்கள்‌ கடல்‌ நடூவே பாலைநிலத்துக்குள்‌ கடந்து 
சென்றனர்‌: அவர்கள்‌ ஏத்தாம்‌ பாலை நிலத்தில்‌ மூன்றுநாள்‌ பயணம்‌ செய்து மாராவில்‌ 
பாளையம்‌ இறங்கினர்‌. 

9. பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள்‌ ஏலிமுக்கு வந்தனர்‌. ஏலிமில்‌ பன்னிரு 
நிரூற்றுகளும்‌, எழுபது பேரீச்சை மரங்களும்‌ இருந்தன. அவர்கள்‌ அங்கே 
பாளையமிறங்கினர்‌. 

10. அவர்கள்‌ ஏலிமிலிருந்து பயணமாகிச்‌ செங்கடல்‌ அருகில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

11. பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள்‌ சீன்‌ பாலை நிலத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

12. அவர்கள்‌ சீன்‌ பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டுத்‌ தொப்காவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

13. அவர்கள்‌ தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலுசில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

14. அவர்கள்‌ ஆலுசிலிருந்து கிளம்பி இரபிதிமில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. அங்கு மக்களுக்குக்‌ 
குடிக்கத்‌ தண்ணீர்‌ இல்லை. 

15. பின்‌ அவர்கள்‌ இரபிதிமிலிருந்து புறப்பட்டு, சீனாய்ப்‌ பாலை நிலத்தில்‌ பாளையம்‌ 
இறங்கினர்‌. 

16. சீனாய்ப்‌ பாலை நிலத்திலிருந்து பயணமாகி, அவர்கள்‌ கிப்ரோத்து அத்தாவில்‌ பாளையம்‌ 
இறங்கினர்‌. 

17. கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ அட்சரோத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

18. அவர்கள்‌ அட்சத்ரோத்திலிருந்து புறப்பட்டு, ரித்மாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

19. பின்‌ அவர்கள்‌ ரித்மாவிலிருந்து பயணமாகி, ரிம்மோன்‌ பாரேசில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

20. ரிம்மோன்‌ பாரேசிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ லிப்னாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

21. லிப்னாவிலிருந்து புறப்பட்டு, அவர்கள்‌ இரிசாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

22. பின்னர்‌ இரிசாவிலிருந்து அவர்கள்‌ பயணமாகிக்‌ கெகேலாதாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

23. கெகேலாதாவிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ செபேர்‌ மலையில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

24. பின்பு அவர்கள்‌ செபேர்‌ மலையிலிருந்து புறப்பட்டு, அராதாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

25. அராதாவிலிருந்து அவர்கள்‌ பயணமாகி, மக்கலோத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

26. மக்கலோத்திலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ தாகாத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 


22, 


29 


அவர்கள்‌ தாகாத்திலிருந்து புறப்பட்டு, தெராகில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

தெராகிலிருந்து பயணமாகி, அவர்கள்‌ மித்காவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
மித்காவிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ அசுமோனாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
மோசரோத்திலிருந்து அவர்கள்‌ பயணமாகிப்‌ பெனயாக்கானில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
பெனயாக்கானிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ ஓரகித்துகாதில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
ஓரகித்துகாதிலிருந்து புறப்பட்டு, அவர்கள்‌ யோற்றுபாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி, அப்ரோனாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள்‌ எட்சியோன்கெபேரில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
எட்சியோன்கெபேரிலிருந்து அவர்கள்‌ புறப்பட்டு, காதேசு என்னும்‌ சீன்‌ பாலை நிலத்தில்‌ 
பாளையம்‌ இறங்கினர்‌. 

அவர்கள்‌ சாதேசிலிருந்து பயணமாகி, ஏதோம்‌ நாட்டின்‌ ஓரத்திலிருந்த ஓர்‌ மலையில்‌ 
பாளையம்‌ இறங்கினர்‌. 

பின்பு குரு ஆரோன்‌ ஆண்டவர்‌ கட்டளைப்படி ஓர்‌ மலைக்கு ஏறிச்‌ சென்றார்‌: அவர்‌ 
அங்கேயே இறந்தார்‌: இஸ்ரயேல்‌ மக்கள்‌ எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாற்பதாம்‌ 
ஆண்டு ஐந்தாம்‌ மாதம்‌ முதலாம்‌ நாளில்‌ இது நடந்தது. 

ஓர்‌ மலையில்‌ ஆரோன்‌ இறந்தபோது அவருக்கு வயது நூற்று இருபத்து மூன்று. 

கானான்‌ நாட்டிலுள்ள நெகேபில்‌ வாழ்ந்த கானானியனான அராது மன்னன்‌ இஸ்ரயேல்‌ 
மக்கள்‌ வருவதைக்‌ கேள்விப்பட்டான்‌. 

பின்னர்‌ ஓர்‌ மலையிலிருந்து அவர்கள்‌ புறப்பட்டு, சல்மோனாவில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
சல்மோனாவிலிருந்து பயணமாகி, அவர்கள்‌ பூனோனில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
பூனோனிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ ஒபோத்தில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

அவர்கள்‌ ஒபோத்திலிருந்து புறப்பட்டு, மோவாபின்‌ எல்லையிலுள்ள இய்யாபரிமில்‌ 
பாளையம்‌ இறங்கினர்‌. 

இய்யாபரிமிலிருந்து அவர்கள்‌ பயணமாகி, தீபோன்காதில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 
தீபோன்‌ காதிலிருந்து கிளம்பி, அவர்கள்‌ அல்மோன்‌ திப்லாத்தாயிமில்‌ பாளையம்‌ 
இறங்கினர்‌. 

அல்மோன்‌ திப்லாத்தாயிமிலிருந்து புறப்பட்டு, அவர்கள்‌ நெபோவுக்கு முன்‌ அபாரிம்‌ 
மலைகளில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

அபாரிம்‌ மலைகளிலிருந்து அவர்கள்‌ பயணமாகி, எரிகோவுக்கு எதிரே 
யோர்தானையடுத்த மோவாபுச்‌ சமவெளியில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

அவர்கள்‌ யோர்தானை அடூத்த மோவாபுச்‌ சமவெளியில்‌ பெத்தசிமோத்திலிருந்து ஆபெல்‌ 
சித்திம்‌ வரை இருந்த பகுதியில்‌ பாளையம்‌ இறங்கினர்‌. 

எரிகோவுக்கு எதிரே யோர்தானையடுத்த மோவாபுச்‌ சமவெளியில்‌ ஆண்டவர்‌ 
மோசேயிடம்‌ கூறியது: 

நீ இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: யோர்தானைக்‌ கடந்து நீங்கள்‌ கானான்‌ நாட்டுக்குள்‌ 
செல்லுகையில்‌, 

உங்கள்‌ முன்னிலிருந்து நாட்டின்‌ குடிகள்‌ அனைவரையும்‌ துரத்திவிடுங்கள்‌: அவர்களின்‌ 
செதுக்கிய சிலைகள்‌ அனைத்தையும்‌ அழித்துவிடுங்கள்‌: அவர்களின்‌ வார்ப்புப்‌ படிமங்கள்‌ 
அனைத்தையும்‌ உடைத்து விடுங்கள்‌. 

நீங்கள்‌ நாட்டை உடைமையாக்கி அதில்‌ குடியிருப்பீர்கள்‌: நீங்கள்‌ உடைமையாக்கிக்‌ 
கொள்ளும்படி அதை உங்களுக்குத்‌ தந்துள்ளேன்‌. 

உங்கள்‌ குடும்பங்கள்‌ வாரியாகத்‌ திருவுளச்‌ சீட்டுப்‌ போட்டு நீங்கள்‌ நாட்டை 
உடைமையாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌. குலங்களுள்‌ பெரியவற்றுக்குக்‌ கூட்டியும்‌, 
சிறியவற்றுக்குக்‌ குறைத்தும்‌ உரிமைச்‌ சொத்து வழங்க வேண்டும்‌. எவ்விடத்திற்காக 
ஒருவனுக்குச்‌ சீட்டு விழுகிறதோ, அது அவனுக்குரியது. உங்கள்‌ மூதாதையரின்‌ 
குலங்களின்படியே நீங்கள்‌ உரிமைச்‌ சொத்து பெறுவீர்கள்‌. 

நாட்டின்‌ குடிகளை உங்கள்‌ முன்னின்று நீங்கள்‌ துரத்தவில்லையெனில்‌ நீங்கள்‌ 
தங்கியிருக்க அனுமதிப்போர்‌ உங்கள்‌ கண்களைக்‌ குத்தும்‌ கூராணிகளாகவும்‌ உங்கள்‌ 


60 


விலாவைக்‌ கீறும்‌ முட்களாகவும்‌ இருந்து நீங்கள்‌ குடியிருக்கும்‌ நாட்டில்‌ உங்களைத்‌ 
துன்புறுத்துவார்கள்‌. 


56. நானும்‌ அவர்களுக்குச்‌ செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன்‌. 

அதிகாரம்‌ 34 

1. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

2. இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட்டுச்‌ சொல்‌: கானான்‌ நாட்டின்‌ முழுப்பரப்பும்‌ 
உங்களுக்கு உரிமைச்‌ சொத்தாக வந்து சேரும்‌. கானான்‌ நாட்டில்‌ நீங்கள்‌ நுழையும்‌ 
போது, 

3. உங்கள்‌ தெற்குப்‌ பகுதி சீன்பாலை நிலத்திலிருந்து ஏதோமின்‌ ஓரமாகச்‌ செல்லும்‌. அதன்‌ 
எல்லை கிழக்கில்‌ உப்புக்‌ கடலின்‌ முடிவிலிருந்து துவங்கும்‌ பகுதியாகும்‌. 

4. அந்த எல்லை அக்கிரபிம்‌ மேட்டுக்குத்‌ தெற்கே சுற்றிச்‌ சீனைத்‌ தாண்டிக்‌ காதேசு 
பர்னேயாவுக்குத்‌ தென்புறத்தை அடையும்‌: பின்‌ அது அட்சராதாருக்குச்‌ சென்று 
அட்சமோன்‌ ஓரமாகக்‌ கடந்து செல்லும்‌. 

5. அந்த எல்லை அட்சமோனிலிருந்து எகிப்தின்‌ சிற்றாறு வரைக்கும்‌ சுற்றிப்‌ போய்ப்‌ 
பெருங்கடலில்‌ முடிவுறும்‌. 

6. உங்கள்‌ மேற்கு எல்லை பெருங்கடலும்‌, அதன்‌ கரையோரமும்‌: இதுவே உங்கள்‌ மேற்கு 
எல்லை. 

7. உங்கள்‌ வட எல்லையாகப்‌ பெருங்கடலிலிருந்து ஓர்‌ மலை வரை நீங்கள்‌ எல்லையை 
வரையறுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

8. ஓர்‌ மலையிலிருந்து காமாத்தின்‌ நுழைவாயில்‌ வரை அதனைக்‌ குறிப்பீர்கள்‌: எல்லையின்‌ 
முடிவு செதாதில்‌ இருக்கும்‌. 

9. அந்த எல்லை சிப்ரோன்‌ வரை தொடர்ந்து சென்று அட்சரேனோனில்‌ முடிவுறும்‌: இதுவே 
உங்கள்‌ வடஎல்லை. 

10. உங்கள்‌ கிழக்கு எல்லையாக அட்சரேனோனிலிருந்து செபாம்‌ வரைக்குமுள்ள பகுதியைக்‌ 
குறித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

11. அந்த எல்லை அயினுக்குக்‌ கிழக்கே செபாம்‌ முதல்‌ ரிப்லா வரைக்கும்‌ செல்லும்‌: அந்த 
எல்லை கிழக்கு நோக்கிச்‌ சென்று கினரேத்துக்‌ கடலின்‌ சரிவை வந்தடையும்‌: 

12. அந்த எல்லை யோர்தானுக்குச்‌ சென்று பின்‌ உப்புக்‌ கடலில்‌ முடிவுறும்‌. 

13. மோசே இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட்டுச்‌ சொன்னது: திருவுளச்‌ சீட்டு மூலம்‌ 
நீங்கள்‌ உடைமையாக்கிக்‌ கொள்ளப்‌ போகும்‌ நாடு இதுவே: இதனை ஒன்பது 
குலங்களுக்கும்‌ பாதிக்‌ குலத்துக்கும்‌ கொடுக்க ஆண்டவர்‌ கட்டளையிட்டூள்ளார்‌: 

14. மூதாதையர்‌ வீடுகள்‌ வாரியாக ரூபன்‌ புதல்வர்‌ குலமும்‌, தங்கள்‌ மூதாதையர்‌ வீடுகள்‌ 
வாரியாகக்‌ காத்து புதல்வர்‌ குலமும்‌ மனாசேயின்‌ பாதிக்‌ குலமும்‌ தங்கள்‌ உரிமைச்‌ 
சொத்தினைப்‌ பெற்றுவிட்டனர்‌. 

15. இரண்டு குலங்களும்‌ பாதிக்‌ குலமும்‌ யோர்தானுக்கு அப்பால்‌ எரிகோவின்‌ கிழக்கே 
கதிரவன்‌ உதயம்‌ நோக்கித்‌ தங்கள்‌ உரிமைச்‌ சொத்தைப்‌ பெற்றுள்ளார்கள்‌. 

16. ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

17. உரிமைச்‌ சொத்துக்காக உங்களுக்கு நாட்டைப்‌ பங்கிட்டுத்‌ தருவோரின்‌ பெயர்களாவன: 
குரு எலயாசர்‌: நூனின்‌ மகன்‌ யோசுவா. 

18. இவர்களைத்‌ தவிர உரிமைச்‌ சொத்துக்காக நாட்டைப்‌ பங்கிடும்படி ஒவ்வொரு 
குலத்திலிருந்தும்‌ தலைவன்‌ ஒருவனை நீங்கள்‌ தேர்ந்து கொள்ள வேண்டும்‌. 

19. அவர்களின்‌ பெயர்கள்‌: 

20. சிமியோன்‌ மக்களின்‌ குலத்திலிருந்து அம்மிகூதின்‌ மகன்‌ செழுவேல்‌. 

21. பென்யமீன்‌ குலத்திலிருந்து கிஸ்லோனின்‌ மகன்‌ எலிதாது: 

22. தாண்‌ மக்களின்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, யோக்லியின்‌ மகன்‌ புக்கி. 

23. யோசசோப்பின்‌ மக்களில்‌ மனாசே புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌ எப்போத்தின்‌ 


மகன்‌ கன்னியேல்‌; 


61 


24. எப்ராயிம்‌ புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, சிப்தானின்‌ மகன்‌ கெமுவேல்‌: 

25. செபுலோன்‌ புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, பர்னாக்கின்‌ மகன்‌ எலிசாபான்‌: 

26. இசக்கார்‌ புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, அசானின்‌ மகன்‌ பல்தியேல்‌: 

27. ஆசேர்‌ புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, செலோமியின்‌ மகன்‌ அகிகூத்து: 

28. நப்தலி புதல்வர்‌ குலத்திலிருந்து வரும்‌ தலைவன்‌, அம்மிகூத்தின்‌ மகன்‌ பெதாவேல்‌: 

29. கானான்‌ நாட்டில்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு உரிமைச்‌ சொத்தைப்‌ பங்கிடும்படி 
ஆண்டவரால்‌ பணிக்கப்பட்டவர்கள்‌ இவர்களே. 


அதிகாரம்‌ 35 

1.  எரிகோவுக்கு எதிரே யோர்தானையடுத்த மோவாபுச்‌ சமவெளியில்‌ ஆண்டவர்‌ 
மோசேயிடம்‌ கூறியது: 

2. தாங்கள்‌ உடைமையாக்கிக்‌ கொண்ட உரிமைச்‌ சொத்திலிருந்து லேவியர்‌ 


குடியிருப்பதற்காக நகர்களைக்‌ கொடுக்கும்படி இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கட்டளையிட: 
அவற்றுடன்‌ நகர்களைச்‌ சுற்றியுள்ள மேய்ச்சல்‌ நிலங்களையும்‌ நீங்கள்‌ லேவியருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 

3. இந்நகரில்‌ அவர்கள்‌ தங்கியிருப்பர்‌: இவற்றின்‌ மேய்ச்சல்‌ நிலங்கள்‌ அவர்கள்‌ 
கால்நடைகளுக்கும்‌, மந்தைகளுக்கும்‌, வீட்டு விலங்குகள்‌ அனைத்திற்கும்‌ ஏற்றதாக 
இருக்கும்‌. 

4. நீங்கள்‌ லேவியருக்குக்‌ கொடுக்கும்‌ மேய்ச்சல்‌ நிலங்கள்‌ நகரின்‌ சுவரைச்‌ சுற்றிலும்‌ 
ஆயிரம்‌ முழம்‌ அகலமாய்‌ இருக்கும்‌. 

5. நகருக்கு வெளியில்‌ கிழக்கே இரண்டாயிரம்‌ முழமும்‌, தெற்கே இரண்டாயிரம்‌ முழமும்‌, 
மேற்கே இரண்டாயிரம்‌ முழமும்‌, வடக்கே இரண்டாயிரம்‌ முழமும்‌ நீங்கள்‌ அளக்க 
வேண்டும்‌. இதுநடூவே இருக்கும்‌ நகர்களுக்கு இது மேய்ச்சல்‌ நிலமாகும்‌. 

6. நீங்கள்‌ லேவியருக்குக்‌ கொடுக்க வேண்டிய நகர்களாவன: கொலையாளி தப்பியோடித்‌ 
தஞ்சம்‌ புகம்‌ அடைக்கல நகர்கள்‌ ஆறு: அவை தவிர நாற்பத்திரண்டு நகர்கள்‌. 

7. மேய்ச்சல்‌ நிலங்கள்‌ உட்பட நீங்கள்‌ லேவியருக்குக்‌ கொடுக்கும்‌ மொத்த நகர்கள்‌ 
நாற்பத்தெட்டு. 

8. இஸ்ரயேல்‌ மக்களின்‌ உடைமையிலிருந்து நீங்கள்‌ கொடுக்கும்‌ நகர்களைப்‌ பொறுத்த 
வரை குலங்களில்‌ பெரியவற்றிலிருந்து மிகுதியாகவும்‌, சிறியவற்றிலிருந்து குறைவாகவும்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஒவ்வொரு குலமும்‌ உடைமையாக்கியுள்ள உரிமைச்‌ சொத்தின்‌ 
விகிதப்படி அதன்‌ நகர்களை லேவியருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

. . ஆண்டவர்‌ மோசேயிடம்‌ கூறியது: 

10. இஸ்ரயேல்‌ மக்களிடம்‌ சொல்‌: நீங்கள்‌ யோர்தானைக்‌ கடந்து கானான்‌ நாட்டுக்குள்‌ 
நுழையும்‌ போது, 

11. உங்களுக்காக அடைக்கல நகர்களைத்‌ தேர்ந்து கொள்ளுங்கள்‌: தற்செயலாய்‌ ஓர்‌ 
ஆளைக்‌ கொல்பவன்‌ எவனும்‌ அங்கே ஓடிச்‌ சென்று புகலிடம்‌ பெறுவான்‌. 

12. இந்த நகர்கள்‌ பழிவாங்குவோனிடமிருந்து உங்களுக்குப்‌ பாதுகாப்பைத்‌ தரும்‌: இதனால்‌ 
கொலை செய்தவன்‌ நீதித்‌ தீர்ப்புக்காக மக்கள்‌ கூட்டமைப்புக்கு முன்‌ நிற்கும்‌ முன்னரே 
அவன்‌ சாகவேண்டியதில்லை. 

13. நீங்கள்‌ கொடுக்கும்‌ நகர்கள்‌ ஆறும்‌ அடைக்கல நகர்களாயிருக்கும்‌. 

14. யோர்தானுக்கு அப்பால்‌ மூன்று நகர்களும்‌, கானான்‌ நாட்டுக்குள்‌ மூன்று நகர்களும்‌, 
நீங்கள்‌ அடைக்கல நகர்களாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. 

15. இந்த ஆறு நகர்களும்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கும்‌,அன்னியருக்கும்‌ அவர்களிடையே 
தற்காலிகமாகத்‌ தங்கியிருப்போருக்கும்‌ அடைக்கல நகர்களாயிருக்கும்‌: தற்செயலாய்‌ 
ஓர்‌ ஆளைக்‌ கொல்பவன்‌ எவனும்‌ அங்கே ஓடிச்‌ சென்று புகலிடம்‌ பெறலாம்‌. 

16. ஆனால்‌ அவன்‌ ஓர்‌ இரும்புக்‌ கருவியினால்‌ ஒருவனை அடிக்க அவன்‌ இறந்தால்‌ அவன்‌ ஒரு 
கொலைகாரன்‌: அந்தக்‌ கொலைகாரன்‌ கொல்லப்பட வேண்டும்‌. 


17, 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


2:55 


21. 


28, 


ZB 
30. 


3l. 


32. 


245 


34. 


62 


ஒரு மனிதன்‌ சாகும்படி கையில்‌ ஒரு கல்லை வைத்து அடித்து அவன்‌ இறந்தாலும்‌ அவன்‌ 
ஒரு கொலைகாரனே: அந்தக்‌ கொலைகாரனும்‌ கொல்லப்பட வேண்டும்‌. 

அல்லது ஒரு மனிதன்‌ சாகும்படி கையில்‌ மர ஆயதம்‌ ஒன்றை வைத்து அவனை அடித்து 
அவன்‌ இறந்தாலும்‌ அவன்‌ ஒரு கொலைகாரனே: அந்தக்‌ கொலைகாரனும்‌ கொல்லப்பட 
வேண்டும்‌. 

இரத்தப்‌ பழி வாங்குவோன்தான்‌ கொலைகாரனைக்‌ கொல்ல வேண்டும்‌: அவனைச்‌ 
சந்திக்கும்போது அவன்‌ அவனைக்‌ கொல்ல வேண்டும்‌. 

மேலும்‌ பகை முன்னிட்டு அவன்‌ அவனை விழத்தள்ளினால்‌ அல்லது பதுங்கியிருந்து எறிந்து 
அவன்‌ மடிந்தால்‌, 

அவன்‌ பகை முன்னிட்டு அவன்‌ அவனைக்‌ கையினால்‌ அடித்து அவன்‌ மடிந்தால்‌, 
அடித்தவன்‌ கொல்லப்பட வேண்டும்‌: அவன்‌ ஒரு கொலைகாரன்‌: இரத்தப்பழி 
வாங்குவோன்‌ கொலைகாரனைச்‌ சந்திக்கும்‌ போதே அவனைக்‌ கொன்று விடவேண்டும்‌. 
ஆயினும்‌ பகை ஏதமின்றித்‌ திடீரென்று அவனைக்‌ கீழே விழத்தள்ளி, அல்லது பது 
ங்கியிராமலேயே எதையாவது அவன்‌ மேல்‌ எறிந்து, 

கொலைகாரனுக்கும்‌ இரத்தப்பழி வாங்குவோனுக்குமிடையில்‌ இந்த நீதித்‌ தீர்ப்புகளைக்‌ 
கொண்டு மக்கள்‌ கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும்‌. 

மக்கள்‌ கூட்டமைப்பினர்‌ இரத்தப்‌ பழி வாங்குவோன்‌ கையிலிருந்து கொலைகாரனைக்‌ 
காப்பாற்ற வேண்டும்‌: அவன்‌ ஓடித்‌ தஞ்சம்‌ புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள்‌ 
கூட்டமைப்பினர்‌ அவனைத்‌ திரும்பக்‌ கொண்டு வர வேண்டும்‌: 

தூய தைலத்தால்‌ திருநிலைப்படுத்தப்பட்ட தலைமைக்‌ குரு இறக்குமட்டும்‌ அவன்‌ அதில்‌ 
தங்குவான்‌. 26. ஆனால்‌ அவன்‌ ஓடித்‌ தஞ்சம்‌ புகுந்திருந்த அடைக்கல நகரின்‌ எல்லைக்கு 
அப்பால்‌ எப்போதாவது போயிருந்து, 

அவனை இரத்தப்பழி வாங்குவோன்‌ அடைக்கல நகரின்‌ எல்லைகளுக்கு வெளியே கண்டு 
அவனை வெட்டினால்‌ இரத்தப்பழி வாங்குவோன்‌ மேல்‌ பழி இராது. 

ஏனெனில்‌ அவன்‌ தன்‌ தலைமைக்‌ குரு இறக்கும்வரை தன்‌ அடைக்கல நகரில்தான்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌: தலைமைக்‌ குரு இறந்த பின்னர்தான்‌ அந்தக்‌ கொலைகாரன்‌ 
தனக்குரிய நாட்டுக்குத்‌ திரும்பிச்‌ செல்லலாம்‌. 

என்றும்‌ எங்கும்‌ உங்களுக்கு இதுவே நீதி நியமம்‌. 

எவனாவது இன்னொருவனைக்‌ கொன்றால்‌ சாட்சிகளின்‌ வாக்குமூலம்‌ முன்னிட்டுக்‌ 
கொலைகாரன்‌ கொல்லப்பட வேண்டும்‌: ஆனால்‌ ஒரே சாட்சியின்‌ கூற்றை வைத்து 
ஒருவனும்‌ கொல்லப்படக்‌ கூடாது. 

மேலும்‌ மரண தண்டனைக்குரிய கொலைக்காரன்‌ ஒருவனின்‌ உயிருக்காக ஈட்டுத்தொகை 
எதுவும்‌ நீங்கள்‌ வாங்க வேண்டாம்‌: அவன்‌ கொல்லப்படத்தான்‌ வேண்டும்‌. 

அடைக்கல நகருக்குள்‌ ஓடித்‌ தஞ்சம்‌ புகுந்து விட்டு, தலைமைக்‌ குரு இறக்கும்‌ முன்‌ 
தனக்குரிய நாட்டில்‌ குடியிருக்கும்படி ஒருவன்‌ திரும்பிச்‌ சென்றால்‌ அவனிடமிருந்து 
ஈட்டுத்‌ தொகை எதுவும்‌ நீங்கள்‌ வாங்க வேண்டாம்‌. 

நீங்கள்‌ வாழும்‌ நாட்டைத்‌ தீட்டுப்படுத்தாதீர்கள்‌. இரத்தம்‌ நாட்டைத்‌ தீட்டுப்படுத்தும்‌, 
நாட்டுக்காக, அதில்‌ சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக அதனைச்‌ சிந்தினவனின்‌ இரத்தமே 
ஈடூ செய்ய முடியும்‌. 

நீங்கள்‌ வாழும்‌ நாட்டை நீங்கள்‌ கறைப்படுத்தவே கூடாது. நான்‌ அதன்‌ நடுவில்‌ 
வாழ்கிறேன்‌: நானே இஸ்ரயேல்‌ மக்கள்‌ நடுவில்‌ வாழும்‌ ஆண்டவர்‌. 


அதிகாரம்‌ 36 


l. 


யோசேப்பு புதல்வரைச்‌ சார்ந்த குடும்பங்களில்‌ மனாசே மகனான மாக்கிரின்‌ புதல்வனான 
கிலயாதின்‌ மைந்தரது குடும்பத்தைச்‌ சார்ந்த மூதாதையர்‌ வீடுகளின்‌ தலைவர்கள்‌, 
மோசேயிடமும்‌, இஸ்ரயேல்‌ மக்களின்‌ மூதாதையர்‌ வீட்டுத்‌ தலைவர்களாகிய 
பெரியோர்களிடமும்‌ சென்றனர்‌. 


13. 


63 


அவர்கள்‌ கூறியது: இஸ்ரயேல்‌ மக்களின்‌ உரிமைச்‌ சொத்துக்காக நாட்டைத்‌ 
திருவுளச்சீட்டு முறையில்‌ கொடுக்கும்படி ஆண்டவர்‌ எம்‌ தலைவராகிய உமக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌. எம்‌ சகோதரன்‌ செலோபுகாதின்‌ உரிமைச்‌ சொத்தை அவர்‌ 
புதல்வியருக்குக்‌ கொடுக்கும்படியும்‌ ஆண்டவரால்‌ உமக்குக்‌ கட்டளையிடப்பட்டது. 
ஆனால்‌ இஸ்ரயேல்‌ மக்களின்‌ வேறு குலங்களின்‌ புதல்வர்களை அவர்கள்‌ மணம்‌ புரிந்தால்‌ 
அவர்களின்‌ உரிமைச்‌ சொத்து எங்கள்‌ மூதாதையர்‌ உரிமைச்‌ சொத்திலிருந்து 
எடுக்கப்பட்டு அவர்களுக்குச்‌ சொந்தமான குலத்தின்‌ உரிமைச்‌ சொத்துடன்‌ 
சேர்க்கப்பட்டுவிடும்‌: இவ்வாறு திருவுளச்‌ சீட்டால்‌ எங்களுக்குக்‌ கிடைத்த உரிமைச்‌ 
சொத்து குறைய நேரிடும்‌. 

அத்துடன்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்கு மீட்பின்‌ ஆண்டு வரும்போது அவர்கள்‌ உரிமைச்‌ 
சொத்து அவர்களுக்குரிய குலத்தின்‌ உரிமைச்‌ சொத்துடன்‌ சேர்க்கப்படும்‌: இவ்வாறு 
அவர்களின்‌ உரிமைச்‌ சொத்து எங்கள்‌ மூதாதையரின்‌ உரிமைச்‌ சொத்திலிருந்து குறைய 
நேரிடும்‌. 

மோசே ஆண்டவரின்‌ வார்த்தைப்படியே மக்களுக்குக்‌ கட்டளையிட்டுக்‌ கூறியது: 
யோசேப்புப்‌ புதல்வரின்‌ குலம்‌ கூறுவது சரியே: 

செலொபுகாதின்‌ புதல்வியரைக்‌ குறித்து ஆண்டவர்‌ கட்டளையிடுவது இதுவே. தாங்கள்‌ 
விரும்பியோரை அவர்கள்‌ மணம்‌ முடிக்கட்டும்‌: ஆனால்‌ தங்கள்‌ தந்தையின்‌ குலக்‌ 
குடும்பத்திற்குள்‌ மட்டுமே அவர்கள்‌ மணம்‌ முடிக்க வேண்டும்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களின்‌ உரிமைச்‌ சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு 
மாற்றப்படக்கூடாது: இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ மூதாதையர்‌ குல 
உரிமைச்‌ சொத்தையே பற்றிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 

இஸ்ரயேல்‌ மக்களில்‌ எந்த ஒரு குலத்திலும்‌ உரிமைச்‌ சொத்தில்‌ உடைமை கொண்ட 
ஒவ்வொரு பெண்ணும்‌ தன்‌ தந்தையின்‌ குலத்திலுள்ள குடும்பம்‌ ஒன்றிலேயே மனைவி 
ஆவாள்‌. இதனால்‌ இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ மூதாதையர்‌ உரிமைச்‌ 
சொத்தில்‌ உடைமை கொண்டிருப்பார்‌. 

எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமைச்‌ சொத்தும்‌ மாற்றப்படக்‌ 
கூடாது: இஸ்ரயேல்‌ மக்களின்‌ குலங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ தன்‌ உரிமைச்‌ சொத்தையே 
பற்றிக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 

ஆண்டவர்‌ மோசேக்குக்‌ கட்டளையிட்டபடியே செலோபுகாதின்‌ புதல்வியர்‌ செய்தனர்‌. 
செலோபு காதின்‌ புதல்வியரான மக்லா, திர்சா, ஒக்லா, மில்கா, நோவா ஆகியோர்‌ 
தங்கள்‌ தந்தையாரின்‌ சகோதரர்‌ புதல்வரையே மணந்தனர்‌. 

அவர்கள்‌ யோசேப்பின்‌ மகனான மனாசேயின்‌ புதல்வர்‌ குடும்பங்களில்‌ மணம்‌ புரிந்தனர்‌. 
எனவே அவர்களின்‌ உரிமைச்‌ சொத்து அவர்கள்‌ தந்தையர்‌ குலக்குடும்பத்திற்கே 
சொந்தமாயிருந்தது. 

எரிகோவுக்கு எதிரே யோர்தானையடூத்துள்ள மோவாபுச்‌ சமவெளியில்‌ இஸ்ரயேல்‌ 
மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர்‌ விதித்த கட்டளைகளும்‌ நீதிச்‌ சட்டங்களும்‌ 
இவையே. 


